தமிழ்‌ மரபுத்‌ திணை 0) 


தகிழ மரபு அகக்கடடணை 


Bulletin of Tamil Heritage Foundation internatonal- THFi 


ட்‌ 
ம 1 கள்‌ 


ய) 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 
பன்னாட்டு அமைப்பின்‌ 
தமிழ்‌ மரபுத்‌ திணை காலாண்டிதழ்‌ -- 37 
Tamil Marabu Thinai— 37 


ஜூலை -- 2024 இதழ்‌ 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 


ஆசிரியர்‌ : முனைவர்‌ ௧. சுபாஷிணி 
பொறுப்பாசிரியர்‌ : முனைவர்‌ தேமொழி 


இணை பொறுப்பாசிரியர்கள்‌ : 
குமரன்‌ சுப்ரமணியன்‌ & அருள்‌ மெர்வின்‌ 


Tamil Marabu Thinai 
தமிழ்‌ மரபுத்‌ திணை 


முன்‌ அட்டைப்படம்‌: அறிவியல்‌ தமிழின்‌ வியக்கத்‌ 
தக்க வளர்ச்சிக்குச்‌ சான்றாக இவ்விதழில்‌ சில 
அறிவியல்‌ தமிழ்க்‌ கட்டுரைகள்‌ சில இடம்‌ 
பெறுகின்றன. அவற்றை முன்னிலைப்படுத்தும்‌ 


விதமாக 


ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌, வாசுகி இண்டிகஸ்‌, 


மருத்துவம்‌, மரபணுவியல்‌ தொடர்பான படங்கள்‌ 
இந்த இதழின்‌ அட்டையைச்‌ சிறப்புச்‌ செய்ஒறது. 
அட்டைப்பட வடிவமைப்பு, முனைவர்‌ தேமொழி. 


Editorial Board 


1. 


NE WN 


Dr.K.Subashini 
Dr.J.S.Themozhi 

Dr.Siva llango 
Mr.Gowthama Sannah 
Dr.Bhakthavatsala Bharathi 
Dr.Kannan Narayanan 


E-Journal Web Link: 
https://tamilmarabuthinai.blogspot.com/ 


The E-Journal of Tamil heritage Foundation International: 
https://tamilheritage.org/ 


90௫ 1111 


லி பை கக்கடடனை 


Attribution-NonCommercial-ShareAlike 
4.0 International (CC BY-NC-S4 4.0) 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின்‌ பதிப்பகப்‌ பிரிவின்‌ 
வெளியீடு இது. இந்த நூல்‌ தமிழ்‌ ஆய்வுப்புலத்தின்‌ தேவை கருதி 

அனைவருக்கும்‌ இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்நூலை மறுபதிப்பு 
செய்ய விரும்புவோர்‌ அல்லது ஏதாவது ஒரு வகையில்‌ தங்கள்‌ 

படைப்புகளில்‌ பயன்படுத்த விரும்புவோர்‌ தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 
பன்னாட்டு அமைப்பினைத்‌ தொடர்பு கொண்டு அனுமதி பெற்று 

உசாத்துணைகளை வழங்கி மீள்பதிப்பு செய்யலாம்‌. 
-தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின்‌ பதிப்பகப்‌ பிரிவு 


https://tamilheritage.org/ 


உள்ளடக்கம்‌ 


தலைய்ங்கம்‌..:....... அவை பவ்ய வள வப வ வை வவ வை 6 
துப்பார்‌ ல்‌ 9 
2. பேரரசர்‌ அகஸ்டஸ்‌ தன்‌ இறுதிக்காலத்தில்‌ வாழ்ந்த 
இத்தாலி அரண்மனை -........................ை வவ 12 
3. சோழர்‌ கால ''சபா"' தேர்தல்‌ சட்டங்களும்‌ - திருத்தங்களும்‌ 
a aa 17 
4. பார்வையிழப்பின்‌ மூவருலா............................. 37 
5. வரலாற்றில்‌ போலி செப்பேடுகள்‌............................... 42 
6. ஜெர்மனியில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட கற்காலப்‌ புதைகுழி. 02 
7. குணம்‌ கொல்லாது?......................பபபபபப 65 
8. ஐந்திரம்‌ தமிழ்‌ நூலே:......................பபப்ப்பபபபபபப 67 
9. மனித சக்தியைப்‌ பாடிய பாவேநதர்‌!............................ 78 
10. தொல்காப்பியத்தை முதலில்‌ பதிப்பித்த மழவையார்‌.... 85 
11. ஸ்டீபன்ஹாக்கக....................(பபபப்ப்ப்பபப 90 
12. வாசுகி பாம்பு என்று பெயர்‌ வைத்தது சரியா ?............... 126 
13: "கடவுள்‌ துகள்‌ விமலை 138 
14. ஒரு திராவிடப்புதிர: நூல்‌ மதிப்புரை................................. 141 
15. "உடல்‌ நலமும்‌ புதிய சிகிச்சை முறைகளும்‌" : அறிவியல்‌ 
நால அற மகம்‌ வில்லில்‌ 147 
16. அறிவியல்‌ மருத்துவமும்‌, அதன்‌ விளைவுகளும்‌ பக்க 
விளைவுகளும்‌... 150 
17. அஞ்சல்‌ ஒரு திருப்புமுனை..............................ப 160 


4 


18. ஒலிப்புத்தகங்கள்‌ தமிழ்‌ வளர்க்க உதவுமா?'!.................. 168 


19. இளையராஜா ஏன்போராடுகிறார:............................ 172 
20. வினையால்‌ வினையாக்கி கோடலுு.......................... 187 
21. அயல்நாடுகளில்‌ வெளியான தமிழ்‌ இதழ்கள்‌................ 189 
22. வரலாற்றில்‌ பொய்கள்‌: நூல்‌ மதிப்புரை........................... 192 
23. இலங்கை தோட்டத்‌ தொழிலாளர்களைச சிறப்பிக்கும்‌ 
சிறப்பு அஞ்சல்தலை......................(.((பப்ப்ப்ப்ப்ப்பப்ப்ப 196 
24. டாக்டர்‌ தணிகைமலை அவர்களுக்கு ஜெர்மனியின்‌ 
மதிப்பு மிகு மருத்துவத்துறை விருது....................................... 200 
25. தமிழ்‌ மரபு அறக்கட்டளை நிகழ்ச்சிகள்‌.......................... 203 


தலையங்கம்‌ 


_ முனைவர்‌ ௧. சுபாஷிணி 


வணக்கம்‌. 


உங்கள்‌ அனைவரையும்‌ தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளையின்‌ காலாண்டிதழ்‌ வழி சந்திப்பதில்‌ 
மகிழ்ச்சி அடைகிறேன்‌. 


தமிழ்நாட்டிலும்‌ உலகம்‌ முழுவதும்‌ பரவி வாழ்கின்ற 
தமிழ்‌ மக்கள்‌ இன்று தமிழ்‌ மொழிக்கும்‌ தமிழ்ப்‌ 
பண்பாட்டிற்கும்‌ சிறந்த பல பணிகளை 
முன்னெடுத்து வருகிறார்கள்‌. இன்றைய 
தலைமுறையினரின்‌ தேவைக்கு உதவும்‌ வகையில்‌ 
தமிழ்‌ மொழியின்‌ பன்முகத்தன்மை தொடர்ந்து 
விரிவாக்கம்‌ கண்டு வருகிறது. அந்த வகையில்‌ 
இன்று நம்‌ எல்லோரது கவனத்தையும்‌ ஈர்த்திருப்பது 
"அறிவியல்‌ தமிழ்‌" என்ற கருத்தாக்கம்‌. 


தொழில்நுட்பம்‌, பொருளாதாரம்‌ இவற்றோடு 
அறிவியல்‌ கருத்துக்களும்‌ தமிழில்‌ முழுமையாக 
மக்களிடையே புழக்கத்தில்‌ இருக்கின்ற வகையில்‌ 
அறிமுகப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில்‌ நாம்‌ 
இன்று இருக்கிறோம்‌. வரலாறு தொல்லியல்‌, 
மரபணுவியல்‌, வானியல்‌, புவியியல்‌, மருத்துவம்‌, 
கணினி இயந்திரத்துறை, செயற்கை நுண்ணறிவு 
என்னும்‌ ஆர்ட்டிஃபிஷியல்‌ இன்டெலிஜென்ஸ்‌ 
போன்ற துறைகளில்‌ இன்று கணிசமான அளவிற்கு 
தமிழ்‌ மொழியில்‌ அமைந்த படைப்புகள்‌ வரத்‌ 
தொடங்கி இருக்கின்றன. இது வரவேற்கத்தக்க ஒரு 
முயற்சி. 


தமிழ்‌ மொழியின்‌ ஆளுமை இலக்கியம்‌ இலக்கணம்‌ 
வரலாறு என்ற ஒரு சிறிய வட்டத்திற்குள்‌ மட்டுமே 
அடங்கி விடாமல்‌ அதன்‌ எல்லையை விரிவாக்கம்‌ 
செய்ய வேண்டியது அவசியத்‌ தேவையாகுறது. 
வளர்ந்து வருகின்ற அல்லது புதிதாக தோற்றம்‌ 
பெறுகின்ற புதிய துறைகளுக்கான 
கலைச்சொல்லாக்கம்‌, அத்துறைகளிலான சிறு 
கையேடுகள்‌, நூல்கள்‌, கட்டுரைகள்‌ ஆய்வு நூல்கள்‌ 
ஆஇயவை உருவாக்கம்‌ பெறுவதை நாம்‌ ஊக்குவிக்க 
வேண்டும்‌. 


இயற்கையோடு இயைந்த, பண்டைய தமிழ்‌ 


பண்பாட்டின்‌ மீது நிகழ்த்தப்பட்‌। பல்வேறு 
தாக்குதல்களில்‌ தமிழ்‌ பண்பாடு பல பல 
புறத்தாக்குதல்களை உள்வாங்கிக்‌ கொண்டு 


திரிபடைந்த நிலையில்‌ இன்று இருக்கிறது. தாய்‌ 
வழிச்‌ சமூகம்‌, இயற்கை வழிபாடு போன்ற 
இயல்பான கூறுகள்‌ தமிழ்‌ பண்பாட்டில்‌ இருந்து 
தூரமாக விலகி இன்று அயல்‌ சிந்தனைகளை 
உள்வாங்கிய ஒரு பண்பாடாக மாறி இருக்கின்றது. 


இதனைப்‌ புரிந்து கொள்ளவும்‌ இழந்த பண்பாட்டுக்‌ 
கூறுகளை மீட்டெடுத்து அவற்றை வாழ்வியல்‌ 
நெறிகளாக அமைக்கவும்‌ அறிவியல்‌ கண்ணோட்டம்‌ 
இன்றைய காலத்தின்‌ கட்டாயத்‌ தேவை. புராணக்‌ 
கதைகளை உண்மையாக்க தொடர்ந்து 
நிகழ்த்தப்பட்டு வருகின்ற முயற்சிகளைத்‌ தமிழ்‌ 
மக்கள்‌ எதிர்கொண்டு அறிவியல்‌ நோக்கோடு 
தங்கள்‌ பார்வையை அமைத்துக்‌ கொள்ள 
வேண்டுமென்றால்‌ அறிவியல்‌ சிந்தனைகள்‌ 
அடிக்கடி பேசப்பட வேண்டும்‌, கலந்துரையாடப்பட 
வேண்டும்‌. 


அறிவியல்‌ தமிழின்‌ தேவையை கருதி தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளை அறிவியல்‌ சிந்தனைகள்‌ சார்ந்த 
கட்டுரைகளையும்‌ நூல்களையும்‌ வெளியிடுவதில்‌ 
முனைப்பு காட்டி வருகின்றோம்‌. அறிவியல்‌ தமிழ்‌ 
சார்ந்த கலந்துரையாடல்களை வளர்ப்பதற்காக 
தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ இணையவழி 
திசைக்கூடல்‌ றிகழ்ச்சிகள்‌ 
வடிவமைக்கப்படுகின்றன. தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின்‌ இத்தகைய 
நிகழ்ச்சிகளில்‌ உலகத்‌ தமிழர்கள்‌ இணைந்து, 
அறிவியல்‌ தமிழ்‌ அனுபவத்தை விரிவாக்கிக்‌ கொள்ள 
உங்கள்‌ அனைவரையும்‌ தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 
அன்போடு அழைக்கின்றோம்‌. 


வாருங்கள்‌ தமிழால்‌ இணைவோம்‌! 

அறிவியல்‌ தமிழை உலகம்‌ முழுவதும்‌ 
பரவலாக்குவோம்‌! 

அன்புடன்‌ 

முனைவர்‌ ௧ சுபாஷிணி 

தலைவர்‌ தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு 
அமைப்பு. 


1. பகிர்தல்‌ அறம்‌ 
_ ஆர்‌.பாலகிருஷ்ணன்‌ இ.ஆ.ப. 


பகிர்தல்‌ அறம்‌ ௰ன்‌ibutive பன்‌ 


கூந்தல்‌ என்னும்‌ பெயரோடு கூந்தல்‌ 

எரிசினம்‌ கொன்றோய்‌! நின்‌ புகழுருவினகை; 

நகையச்‌ சாக நல்லமிர்து கலந்த 

நடுவுநிலை திறம்பிய நயமில்‌ ஒரு கை; 

இருகை மால்‌! -35 

[பரிபாடல்‌ - 3. திருமால்‌] 

மேரு மலையை மத்தாகவும்‌ வாசுகி பாம்பைக்‌ 
கயிறாகவும்‌ கொண்டு பாற்கடலைக்‌ கடைந்து 
எடுத்த அமிர்தத்தை தேவர்கள்‌ அசுரர்கள்‌ பகிர்ந்து 
உண்பது பற்றிய பிரச்சினை இது. 


இந்த விவகாரத்தில்‌ இருமாலின்‌ இரண்டு கைகளில்‌ 
ஒரு கையை தேவர்களுக்கு ஆதரவாக அசுரர்களுக்கு 
எதிராக நடுவுநிலையிலிருந்து நழுவி வஞ்சகம்‌ 
செய்த "நயமில்‌ ஒருகை" என்று பரிபாடல்‌ 
தீர்ப்பளிக்கிறது. இத்தனைக்கும்‌ "திருமால்‌ பெருமை" 
பேசுவது தான்‌ பரிபாடலின்‌ நோக்கம்‌. கடவுள்‌ 
ஆயினும்‌ அறம்‌ அறம்‌ தான்‌! அதில்‌ யாருக்கும்‌ 
விதிவிலக்கு இல்லை! 


பகிர்தல்‌ அறம்‌ பற்றி தமிழ்ச்‌ சமூக விழுமியம்‌ ஏன்‌ 
இவ்வளவு கறாராக இருக்கறது? 
இதற்கான விடை புறநானூற்றில்‌ உள்ளது. 


உண்டால்‌ அம்ம, இவ்வுலகம்‌, இந்திரர்‌; 

அமிழ்தம்‌ இயைவ தாயினும்‌, இனிதுஎனத்‌ 

தமியர்‌ உண்டலும்‌ இலரே முனிவிலர்‌; 

துஞ்சலும்‌ இலர்‌, பிறர்‌ அஞ்சுவது அஞ்சிப்‌, 

புகழ்‌எனின்‌, உயிருங்‌ கொடுக்குவர்‌; பழியெனின்‌, 

உலகுடன்‌ பெறினும்‌, கொள்ளலர்‌; -5 

[புறநானூறு-182. பிறர்க்கென முயலுநர்‌! 

கடலுள்‌ மாய்ந்த இளம்பெரு வழுதி] 
"இந்திரனுக்குரிய அமிழ்தம்‌ கிடைத்தாலும்‌, அது 
இனிமையானது என்று தனித்து உண்ண 
மாட்டார்கள்‌" 
அப்படிப்பட்ட இயல்பு கொண்டோர்‌ சிலர்‌ 
இருப்பதால்‌ தான்‌ இந்த உலகம்‌ இன்னும்‌ 
இயங்குகிறது என்பது இப்பாடலின்‌ மதிப்பீடு. 


இப்போது இன்னொரு பண்பாட்டுக்‌ கருத்தியலுக்குச்‌ 
செல்வோம்‌... 

அது தேவர்களைப்‌ போற்றி அசுரர்களைத்‌ தூற்றுவது. 
அசுரர்களுடன்‌ கூட்டணி அமைத்து பாற்கடலை) 
மேரு மலையை மத்தாகவும்‌ வாசுகி பாம்பைக்‌ 


10 


கயிறாகவும்‌ கொண்டு கடைந்து எடுத்த அமிர்தத்தை 
அசுரர்களுக்குத்‌ தராமல்‌ "ஆட்டை போட்டு தேவர்கள்‌ 
சாப்பிட உடந்தையாக திருமால்‌ இருந்தார்‌. இது தான்‌ 
புராண மரபு. அது இன்று வரை புழக்கத்தில்‌ உள்ளது 
என்பது மட்டுமின்றி நியாயப்படுத்தப்படுஒிறது. 


சில நாட்களுக்கு முன்பு நான்கு கோடி 
ஆண்டுகளுக்கும்‌ முற்பட்ட "வாசுகி" பாம்பின்‌ படிமம்‌ 
(fossil Vasuki indicus) குஜராத்தில்‌ கிடைத்திருப்பதாக 
"விஞ்ஞானிகள்‌" கூறுவதாகச்‌ செய்திகள்‌ 
வெளிவந்துள்ளன. 


புதுடில்லியில்‌ சென்ற ஆண்டு புதிய பாராளுமன்றக்‌ 
கட்டிடம்‌ திறக்கப்பட்ட போது அவையின்‌ 
அகச்சுவரில்‌ தீட்டப்பட்ட ஒரு மாபெரும்‌ 75 அடி நீளம்‌ 
கொண்ட பித்தளைச்‌ சுவரோவியம்‌ (885 1/பா௮) பற்றி 
செய்து வெளியானது. படம்‌ இணைக்கப்பட்டுள்ளது 


இருவேறு கருத்தியல்கள்‌... 

இது இன்று நேற்றைய கதை அல்ல! 

கடந்த காலம்‌ தான்‌ நம்மைக்‌ கடந்து செல்கிறது 
மீண்டும்‌ மீண்டும்‌... 


11 


2. பேரரசர்‌ அகஸ்டஸ்‌ தன்‌ 
இறுதிக்காலத்தில்‌ வாழ்ந்த இத்தாலி 
அரண்மனை - 


_— முனைவர்‌.க.சுபாஷிணி 


இத்தாலியின்‌ வெசுவியஸ்‌ மலை இந்த நூற்றாண்டில்‌ 
அதன்‌ தொல்லியல்‌ கண்டுபிடிப்புகளால்‌ உலகப்‌ 
புகழ்‌ பெற்றுள்ளது. போம்பேயி மற்றும்‌ 
ஹெர்குலேனியம்‌ நகரங்கள்‌ ஒரு காலத்தில்‌ 
அமைந்திருந்த இம்மலையின்‌ மற்ற பக்கங்கள்‌ 
இன்று மில்லியன்‌ கணக்கான சுற்றுப்பயணிகள்‌ 
வந்து செல்லும்‌ வரலாற்று முக்கியத்துவம்‌ பெற்ற 


பகுதிகளாக உள்ளன. ஆனால்‌ வடக்கு 
மலையடிவாரத்தை ஒப்பிடும்போது வெசுவியஸ்‌ 
மலையின்‌ வடக்குப்‌ பகுதி பெரும்பாலும்‌ 


தொல்பொருள்‌ ரீதியாகப்‌ புறக்கணிக்கப்பட்டுள்ளது 
என்றே ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. ஆனால்‌ 
ரோமானியப்‌ பேரரசின்‌ வரலாற்றில்‌ இந்த மற்ற 
தளங்களை விட இது குறைவான முக்கியத்துவம்‌ 
வாய்ந்ததாக இல்லை என்பதைச்‌ சமீபத்திய 
தொல்லியல்‌ அகழாய்வுகள்‌ காட்டுகின்றது. 


ரோமானியப்‌ பேரரசின்‌ முதல்‌ பேரரசர்‌ சீசர்‌ 
அகஸ்டஸ்‌ (பொ.ஆ.மு. 27-பொ.ஆ 14), தனக்கு 70 வயது 
கடந்த பின்னர்‌ வெசுவியஸ்‌ மலையின்‌ 
அடிவாரத்திற்கு அருகிலுள்ள ஓர்‌ அரண்மனையில்‌ 
தனது இறுதி நாட்களைக்‌ கழித்தார்‌. நேபிள்ஸ்‌ 
விரிகுடாவில்‌ பயணம்‌ செய்தபோது, அவர்‌ 
நோய்வாய்ப்பட்டார்‌. நோலா நகருக்கு அருகிலுள்ள 


12 


அவரது தந்தையின்‌ குடும்பமான ஆக்டேவியின்‌ 
குடும்பத்தினர்‌ வாழ்ந்த வீட்டிற்குச்‌ 
சென்றிருக்கின்றார்‌. இ.பி.14இல்‌, தனது 76வது வயதில்‌, 
தன்‌ தந்தை இறந்த அதே அறையில்‌, வெசுவியஸ்‌ 
எரிமலையின்‌ நிழலில்‌, தன்‌ இறுதி மூச்சை விட்டார்‌ 
என்று கருதப்படுகிறது. 


காலப்போக்கில்‌ பேரரசர்‌ அகஸ்டஸ்‌ இறந்த சரியான 
அரண்மனைப்‌ பகுதியை ஆய்வாளர்களால்‌ 
அடையாளப்படுத்த இயலவில்லை. வெசுவியஸுக்கு 
அருகாமையில்‌ இருப்பதாகக்‌ கூறப்பட்டதால்‌, 
பெரும்பாலான தொல்பொருள்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ 
பொ.ஆ 79இல்‌ போம்பேயி மற்றும்‌ ஹெர்குலேனியம்‌ 
நகரங்களை அழித்த அதே வெடிப்பு எண்ணற்ற 
அரண்மனைகளையும்‌ சேர்த்து எரிமலை 
தூசிகளுக்குள்‌ புதைத்ததாகவும்‌ கருதுகின்றனர்‌. ஆக 
அகஸ்டஸ்‌ இறந்த அரண்மனை கண்டுபிடிக்கப்பட 
வாய்ப்பில்லை என்று கருதினர்‌. 


இருப்பினும்‌, 1929ஆம்‌ ஆண்டில்‌, போம்பேயில்‌ 
நிகழ்த்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியின்‌ இயக்குநர்‌, 
மேட்டியோ டெல்லா கோர்டே (Matteo Della Corte), 
நோலாவிலிருந்து சில மைல்கள்‌ தொலைவில்‌ உள்௭ 
சோமா வெசுவியானா நகரத்தில்‌ உள்௭ 
வெசுவியஸின்‌ வடக்குப்‌ பகுதியில்‌ ரோமானிய 
இடிபாடுகளைப்‌ பற்றி ஒரு நண்பர்‌ வழங்கஇய 
தகவல்களைக்‌ கொண்டு அகழாய்வுகளைத்‌ 
தொடங்கினார்‌. டெல்லா கோர்ட்ட 
அகம்வாராய்ச்சிகள்‌ சிறிய அளவினவையாக 
இருந்தாலும்‌, எரிமலை சாம்பலால்‌ மூடப்பட்ட ஒரு 
கட்டிடத்தை ஆய்வு வெளிப்படுத்தியது. 


13 


கட்டிடத்தின்‌ அளவு, அலங்கரிக்கப்பட்ட தூண்கள்‌ 
மற்றும்‌ விலையுயர்ந்த பளிங்குத்‌ துண்டுகள்‌ 
தொல்பொருள்‌ ஆராய்ச்சியாளர்களைப்‌ பிரமிப்பில்‌ 
ஆழ்த்தின. அத்தகைய ஆடம்பரமான 
அரண்மனையின்‌ உரிமையாளர்‌ ஒரு வசதியான 
வணிகராக அல்லது ஒருவேளை ஒரு செனட்டராக 
அல்லது ஒரு பேரரசராக இருந்திருக்க வேண்டும்‌ 
என்ற கருத்தையும்‌ எழுப்பியது. டெல்லா கோர்டே, 
அதன்‌ இருப்பிடம்‌ மற்றும்‌ பிரமாண்டத்தைக்‌ 
கருத்தில்‌ கொண்டு, அந்த அரண்மனை பேரரசர்‌ 
அகஸ்டசின்‌ அரண்மனையாக இருக்க வேண்டும்‌ 
என்று முடிவு செய்தார்‌, மேலும்‌ அவர்‌ அதற்கு 
அகஸ்டஸ்‌ வில்லா என்று பெயரிட்டார்‌. 


இது ஓர்‌ ஆச்சரியமளிக்கும்‌ கண்டுபிடிப்பாக 
என்றாலும்‌, இத்தாலியில்‌ ஏற்பட்ட அரசியல்‌ 
பிரச்சனைகள்‌ மற்றும்‌ பொருளாதாரப்‌ பற்றாக்குறை 
ஆகியவை தொல்பொருள்‌ ஆராய்ச்சியாளர்களை 
இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ அந்த 
இடத்தில்‌ அகழாய்வுப்‌ பணிகள்‌ செய்ய 
வாய்ப்பளிக்கவில்லை. 


2002 இல்‌, ஒரு கூட்டு இத்தாலிய-ஜப்பானிய ஆய்வுக்‌ 
குழு இப்பகுதியில்‌ ஆய்வுப்‌ பணியைத்‌ துவங்கியது . 
புதிய அகம்வாராய்ச்சிகள்‌ விரிவான கட்டிடங்கள்‌ 
இருப்பதை உறுதிப்படுத்தியது மட்டுமல்லாமல்‌, 
முன்பு கற்பனை செய்ததை விட இது மிகவும்‌ 
வெற்றிகரமான கண்டுபிடிப்புகளையும்‌ வழங்கின. 
இக்குழு படிப்படியாக ஒரு நினைவுச்சின்ன 
நுழைவாயிலைக்‌ கண்டுபிடித்தது, அதில்‌ 
தொடர்ச்சியான அறைகள்‌ மற்றும்‌ மூன்று மொட்டை 
மாடிகளும்‌ இருந்தன. இக்கட்டிடங்கள்‌ வண்ண 


14 


ஓவியங்கள்‌, மொசைக்குகள்‌ மற்றும்‌ பளிங்கு 
சிலைகளால்‌ அலங்கரிக்கப்பட்டிருந்தன. 


இப்போது இதன்‌ தொடர்ச்சியாக, டோக்கியோ 
பல்கலைக்கழகத்தின்‌ தொல்பொருள்‌ ஆய்வாளர்‌ 
மரிகோ முரமாட்சு (Mariko Muramatsu) 
தலைமையிலான தொல்லியல்‌ ஆய்வாளர்கள்‌, 
ரோமானியப்‌ பேரரசின்‌ பேரரசர்‌ அகஸ்டஸ்‌ இறந்த 
இடத்தைக்‌ கண்டுபிடித்துள்ளனர்‌. நவீன நகரமான 
நோலாவிலிருந்து ஐந்து மைல்‌ தொலைவில்‌ 
வெசுவியஸ்‌ மலையின்‌ வடக்கு சரிவுகளில்‌ 
அமைந்துள்ள இந்த அரண்மனை, கிபி. 79 இல்‌ 


15 


எரிமலை வெடிப்பினால்‌ அழிக்கப்பட்டது. இரண்டாம்‌ 
நூற்றாண்டில்‌ அந்த இடத்தில்‌ கட்டப்பட்ட 
இரண்டாவது அரண்மனை ஐந்தாம்‌ நூற்றாண்டின்‌ 
வெடிப்பினால்‌ அழிக்கப்பட்டது. இந்த அரண்மனை 
பின்னர்‌ 1929 இல்‌ கண்டுபிடிக்கப்பட்டது, மேலும்‌ 
அந்த நேரத்தில்‌ சோமா வெசுவியானா என்று 
அழைக்கப்படும்‌ தளம்‌ பேரரசர்‌ அகஸ்டசின்‌ குடும்ப 
இல்லமாக இருக்கலாம்‌ என்று கருதப்பட்டது. இந்த 
இடம்‌ ரோமானிய வரலாற்றாசிரியர்களான 
டாசிட்டஸ்‌, சூட்டோனியஸ்‌ மற்றும்‌ காசியஸ்‌ டியோ 
(Tacitus, Suetonius, Cassius Dio) ஆகியோரின்‌ 
பதிவுகளுடன்‌ ஒத்துப்போகிறது என்று ஆய்வாளர்‌ 
முரமாட்சு கூறுகின்றார்‌, நோலாவுக்கு அருகிலுள்ள 
அவரது குடும்ப அரண்மனையில்‌ அகஸ்டஸ்‌ 
இறந்தார்‌ என்றும்‌ ஆய்வாளர்‌ முரமாட்சு 
குறிப்பிடுகின்றார்‌. 


பேரரசர்‌ அகஸ்டஸ்‌ தமிழ்நாட்டின்‌ வரலாற்றிலும்‌ 
இடம்பெறுபவர்‌. ஏனெனில்‌ டாபூலா போய்டிங்கானா 
என்ற பழமையான வரைப்படம்‌ பண்டைய 
தென்னிந்திய நகரான முசிறியில்‌ அகஸ்டசுக்கு 
ரோமானிய வணிகர்களால்‌ கட்டப்பட்ட கோயிலைப்‌ 
பற்றிய சான்றைக்‌ கொண்டிருக்கின்றது 
என்பதையும்‌ நாம்‌ நினைவு கூறலாம்‌. 


குறிப்பு: மேலதிகத்‌ தகவல்களுக்கு: 

Villa near Mount Vesuvius may be where Augustus, Rome's 1st 
emperor, died. Tom Metcalfe, April 30, 2024 
https://www.livescience.com/archaeology/romans/villa-near- 
mount-vesuvius-may-be-where-augustus-romes-1st-emperor- 
died 


16 


3. சோழர்‌ கால 'சபா" தேர்தல்‌ 
சட்டங்களும்‌ - திருத்தங்களும்‌ 


_ டாக்டர்‌. எஸ்‌. சாந்தினிபீ 

மேனாள்‌ பேராசிரியர்‌, 645, வரலாற்றுத்‌ துறை, 
அலிகர்‌ முஸ்லிம்‌ பல்கலைக்கழகம்‌. 
chandnibi@gmail.com 


பிராமணர்‌ வாழ்ந்த பிரம்மதேய கிராமங்களின்‌ 
உள்ளூர்‌ தன்னாட்‌சி அமைப்பு சபா என்று 
அமைக்கப்பட்டது. பல்லவர்கள்‌ காலம்‌ முதல்‌ இது 


நடைமுறையில்‌ இருந்தது. கிபி 8 ஆம்‌ 
நூற்றாண்டிலிருந்து 16 ஆம்‌ நூற்றாண்டு வரை 
இவ்வமைப்பு பல மாற்றங்களைக்‌ கண்டு 


இருந்ததற்கான ஆதாரமாக அதன்‌ பதிவுகள்‌ 
காணப்படுகின்றன. இது பாண்டியர்கள்‌, சோழர்கள்‌ 
மற்றும்‌ விஜயநகர ஆட்சியாளர்கள்‌ தென்னகத்தை 
ஆண்ட காலமாகும்‌. 


தமிழ்‌ நாட்டில்‌ அதன்‌ தொடக்கத்தைக்‌ கண்டறியும்‌ 
பொதுவான ஆர்வம்‌ சில ஊகங்களுக்கு 
வழிவகுக்கிறது. ஆரம்பக்கால வரலாற்றுக்‌ 
காலத்தில்‌, சங்க காலம்‌ (கி.மு. 300 முதல்‌ இ.பி. 300 
வரை) பிராமணர்‌ வாழ்ந்த கிராமங்களின்‌ இராம 
நிர்வாக அமைப்பு என அதன்‌ உண்மைப்‌ பொருளில்‌ 
'சபா' பற்றி ஆதாரங்கள்‌ இல்லை, அதேசமயம்‌, 
மன்று[1] போன்ற கற்றவர்களின்‌ அவையைக்‌ 
குறிக்கும்‌ சொற்கள்‌ உண்டு. 


17 


தென்னிந்தியாவிற்கு பெளத்தம்‌, சமணம்‌ மற்றும்‌ 
வடமொழி தொடர்பான கலாச்சாரத்துடன்‌ வந்தது 
சபா என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த 
கோட்பாடு. புத்த, சமண இலக்கியங்களில்‌ சபா 
பற்றிக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதால்‌ இந்தக்‌ 
கருதுகோள்‌ கருதப்படலாம்‌. வட இந்தியாவின்‌ இந்த 
இலக்கியச்‌ சான்றுகள்‌ சபா[2] வின்‌ அமைப்பு மற்றும்‌ 
பல்வேறு செயல்பாடுகளைப்‌ பற்றிப்‌ பேசுகின்றன. 
ஆனால்‌, வட இந்தியாவில்‌ சபாவின்‌ இருப்பை, அவை 
செயல்பட்டதை நியாயப்படுத்த எந்தக்‌ கல்வெட்டு 
ஆதாரமும்‌ இதுவரை கிடைக்கவில்லை. 
தென்னிந்திய இலக்கியங்களும்‌ சபாவைப்‌ பற்றிப்‌ 
பேசவில்லை, அதே நேரத்தில்‌ இதற்கான செய்தி 
செப்புப்‌ பட்டயம்‌ மற்றும்‌ கல்வெட்டுகளில்‌ 
வெளிப்படுகிறது. மேலும்‌, 'சபா' என்பது தமிழ்ச்‌ 
சொல்‌ அல்ல என்பதும்‌ வெளிப்பாடு. 


பல்லவர்கள்‌ காலத்திலிருந்தே, தென்னிந்தியாவில்‌ 
சபா இருந்தது, மற்றும்‌ அதன்‌ செயல்பாடுகளை 
மேற்கொண்டது.[3] பாண்டியர்‌ பிரதேசத்திலும்‌ சபா 
சம காலத்தில்‌ இயங்கியது.[4] இதனால்‌ சபாவிற்கு 
அரசியல்‌ தடைகள்‌ எதுவும்‌ இல்லாமல்‌ 
தென்னிந்தியா முழுவதும்‌ இருந்ததை நாம்‌ 
காண்கிறோம்‌. ஏகாதிபத்திய சோழர்கள்‌ மற்றும்‌ 
விஜயநகரத்தின்‌ குறிப்பிட்ட காலம்‌ வரையிலும்‌ 
கல்வெட்டுச்‌ சான்றுகள்‌ வழியே இதன்‌ 
தொடர்ச்சியைக்‌ காணலாம்‌. 


8 ஆம்‌ நூற்றாண்டுக்கும்‌ 16 ஆம்‌ நூற்றாண்டுக்கும்‌ 
இடைப்பட்ட காலத்தில்‌, அனைத்துக்‌ கால, அரசியல்‌ 
மாற்றங்கள்‌ சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள்‌ 
வேறுபாடுகளையும்‌ தாங்கி நிற்க முடிந்தது என்பதே 
இந்த நிறுவனத்தின்‌ சிறப்பு. ஒரு நிறுவனம்‌ 


18 


ஏறக்குறைய 900 ஆண்டுகள்‌ நீடித்தது என்பது 
ஆச்சரியமான உண்மை. இந்த நிறுவனம்‌ 
ஏகாதிபத்திய சோழர்களின்‌ காலத்தில்‌ (இ.பி9 முதல்‌ 
13 ஆம்‌ நூற்றாண்டு வரை அதன்‌ முழு 
ஆடம்பரத்துடனும்‌ மகிமையுடனும்‌ காணப்பட்டது. 
அது கட்டமைப்பு முறை, சரியான நேரத்தில்‌ 
விதிக்கப்பட்ட சட்டங்கள்‌, திருத்தப்பட்ட விதிகள்‌ 
மற்றும்‌ ஒழுங்குமுறைகளே அதன்‌ நீண்ட காலச்‌ 
செயல்பாட்டிற்கான புறக்கணிக்க முடியாத ஒரு 
சிறந்த காரணம்‌. இக்கட்டுரையில்‌ சபா சிறந்து 
விளங்கிய சோழர்‌ காலத்தில்‌ இருந்த கட்டமைப்புச்‌ 
சட்டங்கள்‌, திருத்தங்கள்‌ பற்றி ஓர்‌ ஆய்வு 
செய்யப்பட்டுள்ளது. 


முதலாம்‌ பராந்தகனின்‌ காலத்திலிருந்து தொடங்கி 
மூன்றாம்‌ இராஜராஜனின்‌ ஆட்சி வரையிலான 
கல்வெட்டுச்‌ சான்றுகள்‌, சபா தேர்தல்கள்‌/தேர்வு, 
செயல்பாடுகள்‌ மற்றும்‌ உறுப்பினர்களின்‌ நடத்தை 
ஆகியவற்றைக்‌ கட்டுப்படுத்த மன்னரின்‌ 
சட்டங்களின்‌ பேரில்‌ பல மாற்றங்கள்‌ மற்றும்‌ கட்டுப்‌ 
பாடுகளுக்கு உட்பட்டதைத்‌ தெளிவாக்குகிறது. 


19 


அமைப்பு: 

பல கல்வெட்டுகள்‌ சபாவின்‌ இருப்பு மற்றும்‌ 
செயல்பாட்டைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகின்றன 
என்றாலும்‌, மிகச்‌ சில கல்வெட்டுகள்‌ அதன்‌ விதிகள்‌ 
மற்றும்‌ ஒழுங்குமுறைகளைப்‌ பற்றி நமக்கு 
விவரிக்கின்றன. இதைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ முதலாம்‌ 
பராந்தகன்‌ கால (இ.பி. 907-955) மூன்று 
கல்வெட்டுகளைக்‌ காண்கிறோம்‌. இரண்டு 
கல்வெட்டுகள்‌ சென்னை செங்கல்பட்டு 
தாலுக்காவில்‌ உள்ள உத்திரமேரூர்‌ கிராமத்தில்‌ 
(வரதராஜ பெருமாள்‌ கோயில்‌) இருந்து கி.பி 919 
மற்றும்‌ இ.பி 921 தேதியிட்டவை.[60] மூன்றாவது 
கல்வெட்டு இ.பி 925) இல்‌ தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ 
பிள்ளைப்பாக்கம்‌ கிராமத்தில்‌ உள்ளது [7] 


உத்திரமேரூர்‌, நன்கு அறியப்பட்ட பிரமதேயமாகும்‌, 
இது இரண்டாம்‌ கட்ட நகரமயமாக்கலின்‌ முதல்‌ 
காலகட்டத்திலும்‌ (இ.பி. 850-985) தனியூராக 
உருவாகும்‌ அளவிற்குப்‌ பெரிதாக இருந்தது. 
பொதுவாக குடவோலை அமைப்பு (குடம்‌- பானை, 
ஓலை = எழுதுவதற்கு ஊடகமாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ தேர்தல்‌ முறையைப்‌ பற்றிப்‌ 
பேசும்‌ இத்தகைய விரிவான கல்வெட்டை இங்கு 
மட்டுமே இன்றுவரை கண்டிருக்கிறோம்‌. 


நீண்ட கல்வெட்டில்‌ 5 முக்கியமான செய்திகள்‌ 
உள்ளன அவை; 

(1 இது பல குழுக்கள்‌ (வாரியங்கள்‌) அவர்களின்‌ பணி, 
(2) குழு உறுப்பினர்களைத்‌ தேர்ந்தெடுப்பதற்கான 
விரிவான அமைப்பு முறை, 

(3) குழு உறுப்பினராகத்‌ தேர்வு செய்வதற்குத்‌ 
தேவையான தகுதிகள்‌, 


20 


(4) தகுதியற்ற பல்வேறு வகையான நபர்கள்‌ 
பட்டியல்‌, 

(5) கணக்கர்களை நியமிப்பதற்கான நிபந்தனைகள்‌. 
(ஒருவேளை அந்தப்‌ பதவி மிகவும்‌ குறிப்பிடத்தக்க 
இடத்தைப்‌ பெற்றிருக்கலாம்‌.) 


தேர்வு முறை: 

மேற்கூறிய இரண்டு கல்வெட்டுகளின்படி, 
பிரம்மதேய கிராமமான உத்திரமேரூர்‌ 30 
குடும்புகளாகப்‌ பிரிக்கப்பட்டு, அவை 12 சேரிகளாகப்‌ 
பகுக்கப்பட்டது. 

சபைக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்படுவதற்குத்‌ 
தேவையான தகுதியாக 4 முக்கிய அளவுகோல்கள்‌ 
குறிப்பிடப்பட்டன. 


தகுதிகள்‌: ட ட ட ட 

(1) வயது: 30 வயதுக்குக்‌ குறையாத மற்றும்‌ 60 
வயதுக்கு உட்பட்டிருக்க வேண்டும்‌ (இபி-919). ஆனால்‌ 
இரண்டு ஆண்டுகளுக்குள்‌ (இபி-921) 35 முதல்‌ 70 வயது 
வரையென மாற்றப்பட்டது. 

(2) கல்வித்‌ தகுதி: ஒருவர்‌ மந்திரபிரம்மத்தை 
அறிந்திருக்க வேண்டும்‌, அதாவது அந்த நபர்‌ தான்‌ 
கற்றதுடன்‌, மற்றவர்களுக்குக்‌ கற்பிக்கும்‌ தகுதியும்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. 

(3) சொத்து: அக்காலத்தின்‌ மிகப்பெரிய நில 
அளவான ஒரு வேலி (வேலி - 5 ஏக்கர்‌) நிலத்தின்‌ 
நான்கில்‌ ஒரு பங்கிற்கு அதிகமாகச்‌ சொந்தமாக 
இருக்க வேண்டும்‌, அதற்கு வரியும்‌ செலுத்தும்‌ 
நபராகவும்‌ மேலும்‌ அவர்‌ சொந்தமாகக்‌ கட்டப்பட்ட 
தன்‌ வீட்டில்‌ வசிக்கவும்‌ வேண்டும்‌. (அதாவது தானம்‌ 
பெற்ற வரியில்லா நிலமல்ல) 

(4) ஒழுக்கம்‌: ஒருவர்‌ இராம நிர்வாகம்‌ அதன்‌ 
செயல்பாடுகளை நன்கு அறிந்தவராகவும்‌, 


21 


புனிதமானதாகக்‌ கருதப்பட்ட விதிகளின்படி நடந்து 
கொள்ளவும்‌ வேண்டும்‌, நேர்மையான வழிகளில்‌ 
செல்வத்தை ஈட்டியிருக்க வேண்டும்‌. சொல்‌, செயல்‌, 
எண்ணம்‌ ஆகியவற்றில்‌ நேர்மையைக்‌ 
கடைப்பிடிக்க வேண்டும்‌. 


தகுதியின்மை: 

இதில்‌ 3வகை குறிப்பிடப்‌ பட்டுள்ளது அவை... 

ஐந்து மாபெரும்‌ பாவங்களில்‌ முதல்‌ 4ல்‌ ஏதேனும்‌ 
ஒன்றில்‌ ஈடுபட்டவர்கள்‌ தகுதி இழந்தவராவார்‌. அந்த 
ஐந்து பாவங்கள்‌ பின்வருமாறு; 

. 1) பிராமணனைக்‌ கொல்வது, (2) மது அருந்துவது, (3) 
திருடுவது, (ஆசிரியரின்‌ மனைவியுடன்‌ உடலுறவில்‌ 
ஈடுபடுவது மற்றும்‌ (5) இந்தக்‌ குற்றங்களில்‌ ஏதேனும்‌ 
ஒன்றைச்‌ செய்தவருடன்‌ தொடர்புகொண்டு அது 
பதிவுசெய்யப்‌ பட்டிருத்தல்‌. 

॥. எந்தவொரு குழுவிலும்‌ பணியாற்றியவர்கள்‌ 
அவரோ அவரது உறவினரோ தங்கள்‌ கணக்கை 
ஒப்படைக்கத்‌ தவறி இருந்தால்‌ அவர்கள்‌ 
தடைசெய்யப்பட்டவர்கள்‌. 

॥!. ஒருவரின்‌ தந்தை, சகோதரர்கள்‌, தந்தைவழி, 
தாய்வழி சகோதரர்கள்‌ மற்றும்‌ அவர்களது மகன்கள்‌, 
தந்தைவழி மற்றும்‌ தாய்வழி சகோதரிகளின்‌ 
கணவர்கள்‌ மற்றும்‌ மகன்கள்‌, ஒருவரது மனைவி 
மூலம்‌ மாமனார்‌, மைத்துனர்கள்‌ மற்றும்‌ பலர்‌ என்று 
உறவினர்களின்‌ பட்டியல்‌ மிகவும்‌ நீளமானது. 
அவர்களின்‌ மகன்கள்‌. சொந்த மகன்கள்‌, மற்றும்‌ 
மகன்கள்‌ மற்றும்‌ மகள்களின்‌ மாமனார்‌, 
மைத்துனர்கள்‌ மற்றும்‌ ஒருவரின்‌ சொந்தப்‌ பேரக்‌ 
குழந்தைகள்‌. இவ்வளவு பெரிய அளவிலான 
உறவினர்கள்‌ சபாவுக்குள்‌ நுழைய தடை 
விதிக்கப்பட்டது. நான்கு தலைமுறைகளைத்‌ 
தண்டனைக்கு உரியவராக்கியது. 


22 


ஆனால்‌ அவர்களின்‌ தடை தற்காலிகமானது, எனக்‌ 
கருத இடமுள்ளது வேறு சிலவற்றில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளபடி "வாழ்நாள்‌ முழுவதும்‌" என 


இங்கு வகைப்படுத்தப்படவில்லை. 


சில பாவங்களைச்‌ செய்த, மற்றொரு பிரிவினர்‌ 
தற்காலிகமாகத்‌ தடை செய்யப்பட்டனர்‌, சில 
பரிகாரச்‌ சடங்குகளைச்‌ செய்த பிறகு போட்டியிட 
அனுமதிக்கப்பட்டனர்‌. அவர்‌ பின்வருமாறு: 


1. தாழ்த்தப்பட்ட (சாதி) மக்களுடன்‌ மற்றும்‌ 
ஓதுக்கப்பட்டவர்களுடன்‌ தொடர்பு 
வைத்திருந்தவர்கள்‌.[9] 

2. சிந்திக்காது செயல்படுபவர்கள்‌... (பிரிவு 


சேதமடைந்துள்ளது மற்றும்‌ முழுமையாகப்‌ படிக்க 
முடியவில்லை, [10] 

3. மூன்றாவது பிரிவினர்‌, பாவங்களைச்‌ செய்து, 
பிராயச்சித்தச்‌ சடங்குகளைச்‌ செய்தாலும்‌, 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ தடை செய்யப்பட்டிருந்தனர்‌. 
பாவங்களில்‌ சமயம்‌ தொடர்பான பாவங்கள்‌ 
மட்டுமே பரிகாரச்‌ சடங்குகளால்‌ கழுவ முடியும்‌, 
ஆனால்‌ சமூக மற்றும்‌ அரசியல்‌ பாவங்களை 
அப்படிக்‌ கழுவ இயலாது என்று விளக்கம்‌ 
தரப்பட்டுள்ளது. 


பிறருடைய சொத்துக்களைத்‌ இருடியவர்கள்‌ அல்லது 
கொள்ளையடித்தவர்கள்‌, தடை செய்யப்பட்ட 
உணவுகளை உண்டவர்கள்‌, கிராம, சமூக 
விரோதிகள்‌. சட்டவிரோதப்‌ பாலியல்‌ செயல்களில்‌ 
ஈடுபட்டவர்கள்‌ மற்றும்‌... (கல்வெட்டு 
சேதப்படுத்தப்பட்டுள்ளது) பிற பாவம்‌ [11]. 

இவ்வாறு குற்றம்‌ அல்லது பாவங்கள்‌ 3 வகைகளாகப்‌ 
பிரிக்கப்பட்டு அதற்கேற்பப்‌ பாவிகளுக்குச்‌ சபாவின்‌ 


23 


குழுக்களுக்குச்‌ சேவை செய்வதிலிருந்து தடை 
விதிக்கப்பட்டுள்ளது. 


தேர்தல்‌ முறை: 

தேர்தல்‌ என்பது இன்று புரிந்து கொள்ளப்படுவது 
போல்‌ இல்லை, ஆனால்‌ இது பானையிலிருந்து 
சீட்டுகளை எடுப்பதன்‌ மூலம்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்டது, இது பண்டைய இரேக்கத்தில்‌ 
கூட நடைமுறையில்‌ இருந்தது. [12] சபாவின்‌ தேர்தல்‌ 
முறை 'குடவோலை' என்று அழைக்கப்படுகிறது. 
குடம்‌' என்பது 'பானை',, 'ஓலை' என்பது மடல்‌. இந்த 
பெயரை வரலாற்றாளர்களே சூட்டினர்‌ தவிர வேறு 
ஆதாரம்‌ இல்லை. 


உத்திரமேரூர்‌ கிராமம்‌ 30 குடும்புகளாகப்‌ 
பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு குடும்பும்‌ 
தனித்தனியாகச்‌ சந்தித்து, தகுதியான 
விண்ணப்பதாரர்களின்‌ பெயர்களை, ஒவ்வொரு 
பெயரையும்‌ தனித்தனியாக ஒரு துண்டு ஓலையில்‌ 
எழுதி, குடும்பின்‌ எண்ணை/ பெயரைக்‌ குறிப்பிட்டு 
ஓர்‌ அடையாளக்‌ குறிப்புச்‌ சீட்டுடன்‌ தொகுத்து ஒரு 
கட்டாகக்‌ கட்டிப்‌ பானையில்‌ வைக்க வேண்டும்‌. ஒரு 
குடும்பிலிருந்து தகுதியானவர்களில்‌ எத்தனைப்பேர்‌ 
பெயர்‌ வேண்டுமானாலும்‌ எழுதி அனுப்பலாம்‌. 
அதற்கேதும்‌ தடை தென்படவில்லை. இவ்வாறு 
தகுதியுடைய நபர்கள்‌ தங்கள்‌ சொந்தக்‌ குடும்பு 
ஆட்களால்‌ 30 குடும்புகளால்‌ 
பரிந்துரைக்கப்படுகின்றனர்‌. 


அடுத்து தேர்தலுக்காகக்‌ கூட்டப்பட்ட இளைஞர்கள்‌ 
மற்றும்‌ வயதான உறுப்பினர்கள்‌ உட்படக்‌ இராம 
சபையின்‌ முழுக்‌ கூட்டத்தின்‌ நடுவில்‌ பானையில்‌ 
உள்ள கட்டுகள்‌ திறக்கப்படும்‌. சம்பந்தப்பட்ட 


24 


நாளில்‌ இராமத்தில்‌ இருக்கும்‌ அனைத்துக்‌ கோவில்‌ 
பூசாரிகளும்‌, விதிவிலக்கு இல்லாமல்‌, சபை கூடும்‌ 
கிராம மண்டபத்தில்‌ அமர வேண்டும்‌. கோவில்‌ 
பூசாரிகள்‌ நடுவில்‌, பெரியவராக இருந்தவர்களில்‌ 
ஒருவர்‌ எழுந்து நின்று, அங்குள்ள மக்கள்‌ 
அனைவருக்கும்‌ தெரியும்பம ஒரு காலியான 
பானையைத்‌ தலக்கழாக உயர்த்திக்‌ காட்டுவார்‌. 
பானை காலியாகத்தானுள்ளது என்று 
தெளிவாக்கபோலும்‌. 


விபரம்‌ அறியாத ஒரு சிறுவன்‌, 30 கட்டுகளிலிருந்து 
ஒரு கட்டை நிற்கும்‌ பூசாரியிடம்‌ ஒப்படைக்க 
வேண்டும்‌. எல்லோரின்‌ முன்னிலையிலும்‌ 
அக்கட்டைப்‌ பிரித்து அதிலிருக்கும்‌ ஓலைகளை ஒரு 
வெற்று பானைக்கு மாற்றப்பட்டு நன்கு 
குலுக்கப்படும்‌. அச்சிறுவன்‌ இந்தப்‌ பானையிலிருந்து 
ஓலை ஒன்றை எடுத்து மத்தியஸ்தர்‌ எனும்‌ 
நடுவரிடம்‌ கொடுப்பார்‌. 


அந்த ஓலையைப்‌ பெறும்போது, நடுவர்‌ தன்‌ ஐந்து 
விரல்களைத்‌ திறந்து காண்பித்து பின்னர்‌ 
உள்ளங்கையில்‌ அதைப்‌ பெறுவார்‌. அவ்வாறு 
பெறப்பட்ட ஓலையில்‌ உள்ள பெயரை அவர்‌ உரக்கப்‌ 
படித்துக்‌ காட்ட வேண்டும்‌. அவர்‌ வாசித்த ஓலையை, 
மண்டபத்தில்‌ இருக்கும்‌ அனைத்துப்‌ பூசாரிகளும்‌ 
ஒவ்வொருவராக வாசிக்க வேண்டும்‌. இவ்வாறு 
வாசிக்கப்படும்‌ பெயர்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டு 
பின்னர்‌ பதிவு செய்யப்படும்‌. அதேபோல முப்பது 


வாரியங்களுக்கும்‌ 30 நபர்கள்‌ 
தேர்ந்தெடுக்கப்படுவர்‌. 
இப்பமத்தான்‌ சபா உறுப்பினர்கள்‌ 


தேர்ந்தெடுக்கப்பட்டனர்‌. ஜனநாயகத்தின்‌ வலவான 


25 


அம்சம்‌, வெளிப்படையே. ஒளிவு மறைவு எதுவும்‌ 


இல்லை என்பதை இந்தச்‌ செயல்முறை 
தெளிவாக்குகிறது. நாம்‌ மேலே பார்த்த குறிப்பிட்ட 
அளவுகோல்களின்படி, தேர்ந்தெடுக்கப்‌ 


பட்டவர்களிடமிருந்து தேர்வு செய்ய அவர்கள்‌ 
பின்பற்றும்‌ ஒரு முறை இதுவாகும்‌. 


அடுத்த கட்டமாக அவர்களின்‌ இலாகாக்களை 
ஒதுக்கடு செய்வது, அதாவது எந்தக்‌ குழுவில்‌ யார்‌ 
பணியாற்ற வேண்டும்‌ என்பதை முடிவு செய்வது. 
கல்வெட்டு[13] வழியே நாம்‌ அறிவது; நீர்நிலைக்‌ குழு 
மற்றும்‌ தோட்டக்‌ குழுவில்‌ பணிபுரிந்த அனுபவம்‌ 
உள்ளவர்களும்‌, படிப்பிலும்‌, வயதிலும்‌ சிறந்து 
விளங்குபவர்கள்‌ வருடாந்திர மேற்பார்வைக்‌ 
குழுவிற்குத்‌ தேர்ந்தெடுக்கப்படலாம்‌ என்று 
கூறப்பட்டுள்ளது. எப்படித்‌ தேர்வு செய்யப்பட்டது? 
அது குறிப்பிடப்படவில்லை. ஆனால்‌ தோட்டம்‌, 
நீர்நிலை, தங்கம்‌, பஞ்ச வாரியம்‌ போன்ற மற்ற 
பொறுப்புகளுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில்‌ 
குரல்‌ வாக்கெடுப்பு மூலம்‌ உறுப்பினர்கள்‌ 
தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்‌. 

எனவே, தென்னிந்தியாவில்‌ இடைக்காலத்தில்‌ 
மக்கள்‌ குரல்‌ மூலம்‌ தேர்வு முறையையும்‌ 
அறிந்திருந்தமை தெளிவாகிறது. 


இவ்வழக்கம்‌ இன்றும்‌ நமது பாராளுமன்றத்திலும்‌ 
மாநிலச்‌ சட்டசபைகளிலும்‌ மசோதாக்களை 
நிறைவேற்றுவதில்‌ நடைமுறையில்‌ உள்ளது. இராம 
சபாவில்‌ காணப்படும்‌ மூன்றாவது படிநிலை, 
குழுக்களில்‌ செயல்பட 30 க்கும்‌ மேற்பட்ட 
உறுப்பினர்கள்‌ தேவைப்பட்டால்‌, இரண்டாவது 
முறையாக முழுச்‌ செயல்முறையும்‌ மீண்டும்‌ 
கடைப்பிடித்து ஒரு குடும்பில்‌ இருந்து ஒருவரென 30 


26 


உறுப்பினர்கள்‌ தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்‌. 
அவர்களின்‌ குரல்‌ வாக்கெடுப்பு மூலம்‌ தேவையான 
உறுப்பினர்கள்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டனர்‌, அடுத்த 
தேர்வில்‌ தற்போது வாய்ப்புப்‌ பெற்ற குடும்புகளுக்கு 
விலக்கு அளிக்கப்பட்டது, இதனால்‌ அனைத்துக்‌ 
குடும்புகளும்‌ நிச்சயமாக அனைத்துக்‌ குழுக்களிலும்‌ 
பணியாற்ற வாய்ப்பு பெறமுடியும்‌. இது 
அனைவருக்கும்‌ சம வாய்ப்பை உறுதி செய்கிறது. 


உறுப்பினர்களுக்கான நடத்தை விதிகள்‌: 

இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின்‌ 
பதவிக்காலம்‌ ஓராண்டு மட்டுமே. பல்வேறு 
குழுக்களின்‌ உறுப்பினர்கள்‌ 360 நாட்களிலும்‌ தங்கள்‌ 
கடமையை நிறைவேற்ற வேண்டும்‌. அவர்களின்‌ 
பதவிக்காலம்‌ முடிவடையும்‌ போது, அவர்கள்‌ தங்கள்‌ 
கணக்குகளைச்‌ சமர்ப்பிக்க வேண்டும்‌. பதவிக்‌ 
காலத்தின்‌ முடிவில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து 
உறுப்பினர்களும்‌ ஓய்வு பெற வேண்டும்‌, மேலும்‌ எந்த 
அடிப்படையிலும்‌ எந்த வகையிலும்‌ தங்கள்‌ 
பதவியை நீட்டிக்க யாருக்கும்‌ உரிமை இல்லை. 
கணக்குகளைச்‌ சமர்ப்பித்தல்‌ அல்லது ஓய்வு 
பெறுதல்‌ மற்றும்‌ தேர்தல்களைத்‌ தவிர சில 
சட்டவிரோத வழிகளில்‌ குழுவில்‌ நுழைதல்‌, 


கடமைகளில்‌ தோல்வியுற்றவர்கள்‌ ஆகிய 
அனைவரும்‌, 'கிராமத்துரோககள்‌' (அதாவது 
கிராமத்தின்‌ துரோகிகள்‌) எனக்‌ கருதப்படுவார்கள்‌, 
அதன்படி தண்டக்கப்படுவார்கள்‌ மற்றும்‌ 


அவர்களின்‌ சொத்துக்கள்‌ பறிமுதல்‌ செய்யப்பட 
வேண்டும்‌. 
தேவைக்கு ஏற்ப விதிகளின்‌ திருத்தம்‌: 


விதிகள்‌ மற்றும்‌ ஒழுங்குமுறைகள்‌ நிலையானவை 
அல்ல, ஆனால்‌ அவை காலத்தின்‌ தேவைக்கேற்பத்‌ 


27 


திருத்தப்பட்டவை எனக்‌ கல்வெட்டிலிருந்து 
தெளிவாகத்‌ தெரிஜறெது. பத்தாம்‌ நூற்றாண்டிலேயே 
(பராந்தகன்‌ -।|) வயது வரம்பு 30 முதல்‌ 60 வயதிலிருந்து 
35 முதல்‌ 70 வரை மாற்றப்பட்டுள்ளது [14] 
உத்திரமேரூர்‌ கிராமத்தில்‌ நிலைமை இப்படி 
இருக்கும்போது, இ.பி.925ல்‌ தஞ்சாவூரின்‌ 
பிள்ளைப்பாக்கம்‌ கிராமத்திலிருந்து மற்றொரு 
திருத்தம்‌ கூறப்பட்டது, பராந்தகரின்‌ 20வது 
ஆட்சியாண்டிலிருந்து (இ.பி. 9269 ஒவ்வொரு 
குடும்பிலும்‌ முன்‌ அனுபவம்‌ இல்லாதவர்கள்‌ 2 
உறுப்பினர்கள்‌ சபாவில்‌ பிரதிறிதித்துவம்‌ பெற 
வேண்டும்‌ என்றும்‌ சபா இதைச்‌ செயல்படுத்த 
வேண்டும்‌ என்று கூறுகிறது. கிராமத்தின்‌ 
அனைத்துத்‌ தகுதியான உறுப்பினர்களும்‌ 
நிர்வாகத்தின்‌ உண்மைத்தன்மையை அறியும்‌ 
வாய்ப்பிற்கு இந்தத்‌ திருத்தம்‌ வழிவகுத்தது. இந்த 
அமைப்பு இராம மக்கள்‌ நிர்வாகத்தின்‌ அனைத்து 
அம்சங்களையும்‌ வெளிப்படையாக வைத்திருக்க 
உதவும்‌. 

மேலே கூறப்பட்ட அதே உத்தரவின்‌ மற்றொரு விதி 
என்னவென்றால்‌, இந்த விதிமுறையின்‌ 
வெளிப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளுக்கு எதிராகச்‌ 
செயல்படும்‌ நபர்கள்‌ தினசரி ஒரு மஞ்சாடி தங்கம்‌ 
அபராதம்‌ விதிக்கப்படுவார்கள்‌ மற்றும்‌ அவ்வாறு 
விதிக்கப்பட்ட அபராதம்‌ முறையாக வசூலிக்கப்பட 
வேண்டும்‌. உத்திரமேரூர்‌ கல்வெட்டு 
அத்தகையவர்களைக்‌ கிராம துரோகிகளென்று 
அமைக்இறது. ஆனால்‌ பிள்ளைப்பாக்கம்‌ கல்வெட்டு 
அவர்களை மிகவும்‌ கடுமையாகத்‌ தண்டித்துள்ளது. 
சுத்தமல்லி கல்வெட்டு சபா உறுப்பினர்களின்‌ 
தேர்தலுக்கான சில விதிகளையும்‌ குறிப்பிடுகிறது, 
அதில்‌ அதிக வேறுபாடுகள்‌ இல்லை, ஆனால்‌ ஒரே 
வரியில்‌ உள்ளது. மகாசபையுடன்‌ இணைந்து 


28 


செயல்படும்‌ மற்ற சபைகளும்‌ விதிகளைப்‌ பின்பற்ற 
வேண்டும்‌ என்பதை வலியுறுத்துகிறது [16] 


இரண்டாம்‌ குலோத்துங்கனின்‌ 7வது ஆட்சியாண்டில்‌ 
(கி.பி. 1140) தஞ்சாவூரில்‌ அரசரின்‌ 2 அதிகாரிகளான 
பிரம்மேந்திரர்‌ மற்றும்‌ வானதி ராயர்‌ ஆகியோர்‌ 
வழியே பேரவைக்கு உறுப்பினர்களைத்‌ 
தேர்ந்தெடுப்பது தொடர்பான விதிகள்‌ 
வெளியிடப்பட்டது.[17] குறைந்தபட்ச வயது 40 ஆக 
அதிகரிக்கப்பட்டுள்ளது. மீண்டும்‌ சபாவில்‌ 
ஏற்கனவே பணியாற்றியவர்களைப்‌ பற்றிப்‌ 
பேசுஒறது. இந்தக்‌ கல்வெட்டு கடந்த பத்து 
ஆண்டுகளில்‌ சபாவுக்குச்‌ சேவை 
செய்யாதவர்களும்‌, பாரபட்சமற்ற 
கற்றறிந்தவர்களும்‌, 40 வயதுக்கு மேற்பட்டவர்களும்‌ 
தேர்தலில்‌ போட்டியிடலாம்‌ என்று திட்டவட்டமாகக்‌ 
குறிப்பிடுகிறது. மேலும்‌ முந்தைய ஐந்து 
ஆண்டுகளில்‌ சபா உறுப்பினர்களின்‌ 
உறவினர்களாக இல்லாதவர்களை மட்டுமே தேர்வு 
செய்ய வேண்டும்‌, அடுத்த ஐந்து ஆண்டுகளில்‌ 


உறுப்பினர்களின்‌ உறவினர்களைத்‌ தேர்வு 
செய்யக்கூடாது என்றும்‌ சட்டத்திருத்தம்‌ 
சொல்கிறது. 

ஊரில்‌ உள்ள பிராமணர்களைத்‌ 
துன்புறுத்தியவர்கள்‌, சபா உறுப்பினர்களாக 
இல்லாதவர்கள்‌ மற்றும்‌ வரி செலுத்தாதவர்கள்‌, 
பிராமணர்கள்‌, சாதுக்கள்‌, விவசாயத்‌ 


தொழிலாளர்கள்‌ மற்றும்‌ 'கையூட்டு' வாங்குபவர்கள்‌ 
ஆகியோர்‌ அவர்களின்‌ குற்றத்‌ தன்மைக்கேற்பத்‌ 
தண்டிக்கப்படுவார்கள்‌ என்பது கடைசி விதி. 
தொடர்ந்து சில குடும்பங்கள்‌ பதவி வகிப்பதைத்‌ 
தடுக்க, அதிகாரப்‌ பிடியிலிருந்து விலக்கி வைக்க 


29 


முதல்‌ இரண்டு விதிகள்‌ விதிக்கப்‌ பட்டுள்ளதை மிகத்‌ 
தெளிவாக உணர்த்துகின்றன. மத்தியில்‌ 
பரம்பரையாக மன்னர்‌ அரசாட்சி இருந்தபோதிலும்‌, 
அத்தகைய பரம்பரை ஆட்‌ சி அதிகாரத்‌ தொகுதிகள்‌ 
கிராம, பிரமதேயங்களில்‌ நீக்கும்‌ முயற்சிகள்‌ 
பின்பற்றப்‌ பட்டுள்ளன. அதிகார மையங்கள்‌ 
தோன்றுவதைத்‌ தடுக்கும்‌ ஒரு முறையாக இவை 
அமைந்தன. இது போன்ற தொடர்ச்சியான 
சக்திவாய்ந்த குடும்பங்களைச்‌ சேர்ந்த மக்கள்‌ 
பதவியிலும்‌ அதிகாரத்திலும்‌ இருந்தால்‌ 
முறைகேடுகள்‌ நடப்பதின்‌ சாத்தியக்‌ கூறுகள்‌ 
அதிகம்‌ என்றறிந்து மிகவும்‌ எச்சரிக்கையாக இருக்க, 
ஐந்து வருடங்களுக்கு உறவினர்களைக்‌ கூட 
இக்கட்டமைப்பிலிருந்து விலக்கி வைத்தனர்‌ 
போலும்‌. இது மனிதகுலத்தின்‌ அதிகார ஆசையை 
எச்சரிப்பதாகப்‌ படுகிறது. 


அசாதாரணமான இறப்புகளை விரும்புவோருக்கு, 
அவர்களிடம்‌ வரி மற்றும்‌ அபராதம்‌ வசூலிக்க 
எவ்வளவு கண்டிப்பு காட்டப்பட்டது என்பதைக்‌ 
கடைசி விதிமுறை காட்டுகிறது. சட்டவிரோதச்‌ 
செயல்களில்‌ சாதுக்கள்‌ மற்றும்‌ பிராமணர்கள்‌ கூட 
மற்ற கிராமவாசிகளுடன்‌ சம நிலையில்‌ தண்டிக்க 
வேண்டும்‌ என்ற மன்னர்‌ விருப்பைத்‌ 
தெளிவாக்குகிறது. கையூட்டு பெறுவது பற்றிக்‌ 
குறிப்பிடுவது மிகவும்‌ சுவாரஸ்யமானது. வரி 
செலுத்துவதிலிருந்து சிலருக்கு விலக்கு அளிக்க 
லஞ்சம்‌ பெறப்பட்டிருக்கலாம்‌. எனவே, இங்கு 
வசிக்கும்‌ அனைவரும்‌ சட்டத்தின்‌ முன்‌ சம 
நிலைக்குக்‌ கொண்டு வரப்பட்டனர்‌ போலும்‌. இந்தக்‌ 
இராம்‌ சபாவின்‌ பணிகள்‌ அனேகமாக எல்லாம்‌ 
சரியான வகையில்‌ நடை பெறவில்லை, அதன்‌ 
உறுப்பினர்களிடையே ஒரு கோஷ்டி 


30 


மனப்பான்மையின்‌ எழுச்சியால்‌ அதன்‌ பணி 
தடைப்பட்டது, எனவே அரசாங்கத்தின்‌ குறுக்கடு 
மற்றும்‌ வலியுறுத்தல்‌ தேவைப்பட்டுள்ளது என 
நம்மால்‌ உணரமுடிறெது. 


பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ 40 வயதைக்‌ 
குறைந்தபட்சமாக வலியுறுத்தும்‌ கல்வெட்டுகளை 
நாம்‌ காண்கிறோம்‌ மற்றும்‌ முந்தைய ஐந்து அல்லது 
பத்து ஆண்டுகளில்‌ உறுப்பினர்களாக 
இருந்தவர்களைத்‌ தவிர்த்து விடுதல்‌. கிராமத்தில்‌ 
உள்ள அனைவருக்கும்‌ வாய்ப்பளிக்க வேண்டும்‌ 
என்றும்‌, முதிர்ச்சியடைந்த நாற்பது வயது சபாவின்‌ 
சிறந்த செயல்பாட்டிற்கு உதவும்‌ என்றும்‌ 
வலியுறுத்தப்பட்டது. 


ஆனால்‌, வழமையான ஓராண்டு பதவிக்காலம்‌ 
முடிந்த பிறகும்‌ உறுப்பினர்கள்‌ தங்கள்‌ பதவிகளைத்‌ 
தொடருதல்‌, லஞ்சம்‌ வாங்குவது, கணக்குகளை 
முறையாகச்‌ சமர்ப்பிக்கவில்லை, உறுப்பினர்‌ 
சேர்க்கையைத்‌ தொடர்வது போன்ற எல்லா 
முறைகேடுகளும்‌ நடந்தேறியமை மறைமுகத்‌ 
தகவலாகத்‌ தெரிஜறெது. மன்னரின்‌ ஆணைகள்‌ 
அத்துமீறப்பட்டமை வெளிப்படையாக 
உணரமுடிறெது. இதுபோன்ற விஷயங்களைக்‌ 
கட்டுக்குள்‌ கொண்டு வர முடியவில்லை, மேலும்‌ 
பலர்‌ விதிகளை மதிக்கக்‌ கூட கவலைப்படவில்லை. 
இதுபோன்ற சந்தர்ப்பங்களில்‌, அந்த இடத்தின்‌ 
கோவிலின்‌ மூலபரிஷத்திடம்‌ முறையீடுகள்‌ 
குறிப்பிடப்படுகின்றன, குறிப்பாக போதுமான 
தகுதிகள்‌ இல்லாத புதிய நபர்கள்‌ உள்ளே நுழைதல்‌. 
மூன்றாம்‌ இராஜராஜன்‌ காலத்தில்‌ ஒரு கிராமத்தில்‌ 
இதுபோன்ற சம்பவம்‌ நடந்ததாகப்‌ பதிவு 
செய்யப்பட்டுள்ளது [17] 


31 


மூன்றாம்‌ ராஜராஜனின்‌ 30வது ஆட்சியாண்டில்‌ (இ.பி. 
1246 குறைந்த வயது வரம்பை 40 வயதாக 
வலியுறுத்துவதோடு, சொத்து வைத்திருப்பதில்‌ சில 
தளர்வுகளும்‌ காணப்படுகின்றன. 10 ஆம்‌ 
நூற்றாண்டிலிருந்து (இ.பி. 919) 13 ஆம்‌ நூற்றாண்டு 
வரை (1246ஆம்‌ ஆண்டு) % வேலி நிலத்தை ஒருவர்‌ 
வைத்திருக்க வேண்டும்‌ என்பது அவசியமானது. அது 
ஒரு வேலியில்‌ 1/8 பாக நிலம்‌ போதுமென 
தளர்த்தப்பட்டுள்ளது, அதே நேரத்தில்‌ கல்வித்‌ தரம்‌ 
தொடர்பாக எந்த மாற்றமும்‌ செய்யப்படவில்லை. 
குழுவின்‌ ஒவ்வொரு உறுப்பினரும்‌ ஓராண்டு பதவிக்‌ 
காலம்‌ முடிந்தவுடன்‌ உடனடியாக ஓய்வு பெற 
வேண்டும்‌ என்பது போன்ற விதிகளைக்‌ கல்வெட்டு 
மிகவும்‌ அழுத்தமாகப்‌ பேசுகிறது. உத்திரமேரூர்‌ 
கல்வெட்டிலிருந்து இ.பி. 919) ஒரு வருடப்‌ 
பதவிக்காலம்‌ என்பது வழக்கமான பதவிக்காலம்‌ 
என்பதும்‌, 13ஆம்‌ நூற்றாண்டில்‌ கூட இதில்‌ எந்த 
மாற்றமும்‌ செய்யப்படவில்லை. 


ஒவ்வொருவரும்‌ தேர்தல்‌ மூலம்‌ மட்டுமே குழுவிற்குள்‌ 
நுழைய வேண்டும்‌, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன்‌ 
எந்த வகையிலும்‌ சரிசெய்து கொள்ளக்கூடாது. 
அத்தகைய வழிகளில்‌ முயற்சி செய்பவர்கள்‌ 
அனைவரும்‌ கிராமத்துத்‌ துரோகிகளாகவும்‌ 
(இராமத்ரோஜின்கள்‌) சாதி நீக்கம்‌ 
செய்யப்பட்டவர்களாகக்‌ கருதப்படுவார்கள்‌. 

இங்கு சாதி நீக்கம்‌ என்ற வார்த்தை இருப்பதால்‌ 
தண்டனை மிகவும்‌ கடுமையானதாகத்‌ தெரிகிறது. 
சாதி நீக்கம்‌ பெற்றவர்‌ மற்றும்‌ கராமத்ரோகிகள்‌ 
எப்படி நடத்தப்பட்டார்கள்‌ என்பது தெரியவில்லை 
என்றாலும்‌, கிராமவாசிகளின்‌ தற்போதைய 
மனப்பான்மையுடன்‌ அதைக்‌ கட்டியெழுப்ப முடியும்‌, 


32 


ஒருவரை அவர்களின்‌ கிராமம்‌ மற்றும்‌ 
சாதியிலிருந்து வெளியேற்றினால்‌, கிராமத்தில்‌ 
யாரும்‌ தொடர்பு கொள்ளவோ, மளிகைப்‌ 
பொருட்களை வழங்கவோ கூடாது, அவர்களுக்குத்‌ 
தண்ணீர்‌ கூட தடை செய்யப்படும்‌ எனவே, 
இயற்கையாகவே அவர்கள்‌ இராமத்தை விட்டு வேறு 
இடத்திற்குச்‌ செல்ல வேண்டிய நெருக்கடிக்கு 
ஆட்படுவார்கள்‌. ஒருவேளை அவர்களின்‌ 
சொத்துக்கள்‌ ஏதேனும்‌ இருந்தால்‌ பறிமுதல்‌ 
செய்யப்பட்டிருக்கலாம்‌. 


அவ்வப்போது அரசரின்‌ தலையீட்டால்‌ விதிகள்‌ 
திருத்தப்பட்டாலும்‌, கடுமையான விதிகளைக்‌ கடந்து 
லஞ்சம்‌, முறைகேடு, ஊழல்‌, கணக்குகளைச்‌ 
சரிசெய்வது, தேர்தல்களிலிருந்து தப்பித்து வாரியாக 
குழுக்குள்‌ நுழைந்து சபா நிர்வாகத்தில்‌ 
பிரம்மதேயத்தினர்‌ வலம்‌ வந்ததுதான்‌ வேடிக்கை. 
கிபி13 ஆம்‌ நூற்றாண்டு இறுதியில்‌(1279ஆம்‌ ஆண்டு) 
சோழப்பேரரசு வலுவிழந்ததையும்‌ மற்றும்‌ 
ஆட்சியாளர்களின்‌ பலவீனத்தையுமே 
இச்செயல்முறைகள்‌ எதிரொலிக்கின்றன என்பதில்‌ 
சிறிதும்‌ ஐயமில்லை. 


பாண்டிய நாடு[18] மானூர்‌ இராமம்‌, திருநெல்வேலி 
மாவட்டம்‌ (இ.பி. 9 ஆம்‌ நூற்றாண்டு) ஒரு மிக 
ஆரம்பக்காலக்‌ கல்வெட்டு, சட்டமன்ற 
உறுப்பினர்களின்‌ கூட்ட நடத்தையைப்‌ பற்றிய ஒரு 
சுவாரஸ்யமான தகவலை அளிக்கிறது. ஒருவேளை 
உறுப்பினர்களிடையே குழுவாதம்‌ இருந்திருக்கலாம்‌ 
மற்றும்‌ ஒருவர்‌ மற்றவரின்‌ அனைத்துத்‌ 
திட்டங்களையும்‌ நிராகரித்தனர்‌. அத்தகைய 
சூழ்நிலையைச்‌ சமாளிக்க, நிர்ணயிக்கப்பட்ட 
நிபந்தனைகளைப்‌ பூர்த்தி செய்பவர்கள்‌, சபையில்‌ 


33 


முன்வைக்கப்படும்‌ ஒவ்வொரு திட்டத்திற்கும்‌ 


இல்லை, இல்லை என்று கூறி சபை 
நடவடிக்கைகளைத்‌ தொடர்ந்து எதிர்க்கக்கூடாது 
என்றும்‌, அதைச்‌ செய்தவர்கள்‌ தங்கள்‌ 


ஆதரவாளர்களுடன்‌ சேர்ந்து அபராதப்பணம்‌ 
செலுத்துவார்கள்‌ என்றும்‌ கல்வெட்டு கூறுகிறது. 
ஒவ்வொரு நபரும்‌ 5 காசு அபராதம்‌ செலுத்த 
வேண்டும்‌. மேலும்‌ அதே விதிகளுக்குத்‌ தொடர்ந்து 
சபா நடப்பில்‌ பங்கேற்க வேண்டும்‌. 


உறுப்பினர்களின்‌ தவறான நடத்தைக்காக 
அவர்களைத்‌ தண்டிக்கும்‌ இந்த அணுகுமுறை, 
நிச்சயமாக, அவர்களைச்‌ சபை நடவடிக்கைகளில்‌ 
இருந்து வெளியேற்றாமல்‌, இன்னும்‌ அதே 
விதிகளுக்கு உட்பட்டுச்‌ செயல்பட வைப்பது, 
உறுப்பினர்களின்‌ நடத்தையைக்‌ 
கட்டுப்படுத்துவதற்கும்‌ ஒழுங்கு படுத்துவதற்கும்‌ 
மிகவும்‌ பொருத்தமான முறையாகத்‌ தெரிஜெது. இது 
சபை நடவடிக்கைகளைத்‌ தொடர உதவுறெது. 


மக்களாட்சி இந்தியாவில்‌ இந்த நூற்றாண்டில்‌ 
வாழும்‌ ஒவ்வொருவரும்‌, தங்களால்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில மற்றும்‌ மத்திய அரசு 
உறுப்பினர்களை நினைவு கூர்வது தவிர்க்க 
முடியாதது. ஒருவேளை மேலே குறிப்பிட்டுள்ள விதி 
நம்‌ பிரச்சினைகளையும்‌ தீர்க்கலாம்‌. சபை 
செயல்பாடுகள்‌ மற்றும்‌ அமைப்புகளில்‌ அரசின்‌ 
போதுமான மற்றும்‌ உடனடி தலையீடு, அதிகார 
ஊழல்‌ மற்றும்‌ தவறான நிர்வாகத்தின்‌ 
பயங்கரவாதத்திலிருந்து பொதுமக்களை 
விடுவித்துள்ளது. புதிய விதிமுறைகள்‌ 
உள்ளிடப்பட்டுச்‌ செயல்படுத்தப்படுவதைக்‌ காண 
மன்னரின்‌ அதிகாரிகள்‌ உடனிருந்தனர்‌. அரசின்‌ 


34 


பலமான அதிகாரம்‌, மற்றும்‌ தலையீடு இராம 
நிர்வாகத்தில்‌ மக்களால்‌ உணரக்கூடியதாக ஆழமாக 
ஊடுருவி இருந்தது. 


சபா அமைப்பிற்கான சட்டங்கள்‌-இருத்தங்கள்‌ 
நமக்குச்‌ சொல்லிச்‌ செல்லும்‌ தகவல்கள்‌ என்ற 
கோணத்தில்‌ ஆய்ந்தால்‌ பல தொடர்புகள்‌ புரியும்‌. 
பிரம்மதேய செயல்பாடுகள்‌ மன்னரின்‌ 
கவனத்திலிருந்தன. அரசு சக்தி வாய்ந்ததாயின்‌ 
அவை பெரும்பாலும்‌ முறையாகச்‌ செயல்பட்டதும்‌ 
அரசு பலவீனமடைந்தால்‌ சட்டங்கள்‌ மீறி 
முறைதவறி செயல்பட்டதும்‌ தெளிவாஇறது. 
மன்னர்கள்‌ தொடர்ந்து கண்காணித்தாலும்‌ சட்டத்‌ 
திருத்தங்கள்‌ கொண்டுவந்தாலும்‌ சபா எனும்‌ 
அமைப்பில்‌ எல்லைமீறலும்‌ தவிர்க்க இயலவில்லை. 
சட்டங்களும்‌ சட்டமீறல்களும்‌ ஆள்பவருக்கும்‌ 
ஆளப்படுபவர்களுக்கும்‌ இடையே காலகாலமாக 
நடைபெறும்‌ ஒரு தொடர்கதை என்பதும்‌ தெளிவு. 


FOOTNOTES: 

1. Meenakshi, C. Administration and Social Life under 
Pallavas, p.155. 

2. Mookerji, R.K. Local Government in Ancient India, p.161. 
3: Meenakshi, C., Ibid. p.106. 

4. ARE 423 of 1906 - 35th regnal year of Maran Sadaiyan 
about 9th century AD. 

5. ARE 2 of 1899 

6. ARE 1 of 1899. 

1: ARE 176 of 1930 

8. Champaklakshmi-R Trade Ideology and Urbanisation - 


South India. 300 BC to 1300 AD Index to Maps 2-6 (The urban 
process) p. 247. 
9. The words in the brackets are adopted from ARE 1899. 


35 


The words in the brackets are adopted from ARE 1899. 
The words in the brackets are adopted from ARE 1899. 
Rajalakshmi-R, Tamil Polity (600-1300 AD). 

ARE 2 of 1899 

ARE 1 of 1899. 

ARE 176 of 1930 

ARE 5 of 1945-46 

ARE 278 of 1927 

. ARE 23 of 1924 

ARE= Annual Reports of Epigraphy 


ஓ! உயா்‌ ஓ 


குறிப்பு: இக்கட்டுரை ஒரு மீள்வாசிப்பு. இந்திய 
வரலாற்று ஆய்வுக்‌ கழகத்தின்‌ வருடாந்திரக்‌ 
கூட்டத்தில்‌(2000) கொல்கத்தாவில்‌ ஆங்கிலத்தில்‌ 


வாசிக்கப்பட்டது. பின்னர்‌ பதிப்பிக்கப்பட்டது. சில 
மாற்றங்களுடன்‌ தமிழ்‌ வடிவம்‌ பெற்றுள்ளது. 
ஆயினும்‌ அடிக்குறிப்புகள்‌ ஆங்கிலத்தில்‌ 
தரப்பட்டுள்ளன. 

படம்‌ உதவி: 


https://www.theweekendleader.com/Culture/831/good-old- 
days.html 


36 


4. பார்வையிழப்பின்‌ மூவருலா 


_— இரா. கலைக்கோவன்‌ 


கதைக்கும்‌ வரலாற்றுக்குமான இடைவெளி 
ஆய்வுகளால்‌ மட்டுமே வெளிச்சப்படுத்தப்படும்‌. சில 
கதைகள்‌ வரலாற்றின்‌ வீச்சுப்‌ 
போலவேமுகங்காட்டினாலும்‌, வரிக்கு வரி 
கற்பனைப்‌ பூச்சுடன்‌ எழுதப்பட்டிருப்பதை 
நுணுக்கப்‌ பார்வை தெளிவுபடுத்தும்‌. வரலாறும்‌ 
அப்படித்தான்‌. உண்மைகளையே அடித்தளமாகக்‌ 
கொண்டு உருவாகியிருந்தாலும்‌ எழுத அல்லது 
சொல்லப்பட்டிருக்கும்‌ முறையால்‌, 'இது கதையோ' 
என்று உணர வைக்குமாறு அமைந்துவிடும்‌. 
சொல்லப்போனால்‌, சில கதைகள்‌ சாகா வரம்‌ பெற்று 
வரலாறாகவே வாழ்கின்றன. சில வரலாறுகள்‌ 
சரியாக வெளிப்படாமையினால்‌ கதைகளோ என்று 
மருளவைக்கின்றன. 


மூன்று பேர்‌ வாழ்க்கையில்‌ நேர்ந்த ஒரேறிகழ்வைப்‌ 
புராணக்கதையாகவும்‌ கல்வெட்டுச்‌ 
சொல்லாடலாகவும்‌ காலம்‌ நம்‌ முன்‌ நிறுத்துகிறது. 
தேவார மூவரில்‌ ஒருவரான சுந்தரர்‌ சிவபெருமானின்‌ 
தோழராகக்‌ கொண்டாடப்படுபவர்‌. அவரது 
வாழ்க்கையை விளக்கும்‌ திருத்தொண்டர்‌ புராணம்‌, 
ஒற்றியூரில்‌ தாம்‌ காதலித்து மணந்த சங்கிலிக்கு 
அளித்த வாக்குறுதியை மீறியதால்‌, அவருக்கு நேர்ந்த 
பார்வையிழப்பையும்‌ அதன்‌ தொடர்‌ 
விளைவுகளையும்‌ விரிவாகப்‌ பேசுஇறது. 


37 


'உன்னைப்‌ பிரியேன்‌, ஒற்றியூரில்‌ உன்னுடன்‌ 
உறைவேன்‌' என்று உறுதியளித்துச்‌ சங்கிலியை 
மணந்தார்‌ சுந்தரர்‌, சில நாட்களில்‌ பரவை 
நங்கையுடன்‌ அவர்‌ வாழ்ந்த திருவாரூர்‌ நினைவுகள்‌ 
ஆட்கொண்டன. ஆரூர்‌ வயப்பட்டவராய்‌, 
சிவபெருமான்‌ அறியத்‌ தாம்‌ சங்கிலிக்கு அளித்த 
உறுதிமொழி மறந்து, ஒற்றியூர்‌ நீங்கிய சுந்தரருக்கு 
இரண்டு கண்களிலும்‌ பார்வை பறிபோனது, தவறால்‌ 
நேர்ந்த துன்பம்‌ இது என்பதை உணர்ந்த சுந்தரர்‌ 
ஆரூர்‌ இறைவனைப்‌ பாடிப்‌ பார்வை பெறுவேன்‌ 
என்று பாடியவாறே பயணத்தைத்‌ தொடர்ந்தார்‌. 


பாடல்கள்‌ வளர்ந்தன, பயணமும்‌ நீண்டது, ஆனால்‌, 
பார்வை வரவில்லை. திருவெண்பாக்கத்தை 
அடைந்து ஆற்றாமையால்‌, 'இறைவனே 
இங்குள்ளீரோ' என்று கேட்டபோதும்‌, 'உளோம்‌ 
போகசர்‌' என்று மறுமொழித்து, தடுமாறாது நடக்க 
சுந்தரருக்கு ஊன்றுகோல்‌ தந்தாராம்‌ இறைவன்‌. 
காஞ்சிபுரத்தில்தான்‌ கடவுள்‌ கருணை காட்டி, 
அவருக்கு இடக்கண்‌ பார்வையை மீளத்‌ தந்தார்‌. 
வலக்கண்‌ பார்வை சுந்தரருக்கு அவ்வளவு எளிதாகக்‌ 
கிடைக்கவில்லை. வழியெல்லாம்‌ கதறியும்‌ 
புலம்பியும்‌ பாடிச்‌ சென்றவருக்கு, மறு கண்‌ பார்வை 
ஆரூரில்தான்‌ கிடைத்தது. 


இப்படிப்‌ பார்வை போவதும்‌ இறையருளால்‌ மீளக்‌ 
கிடைப்பதும்‌ சுந்தரருக்கு மட்டுமே றிகழ்ந்ததன்று, 
சிராப்பள்ளி மாவட்டம்‌ பெருங்குடி அகத்தீசுவரம்‌ 
கோயிலிலும்‌ புதுக்கோட்டை மாவட்டம்‌ 
மலையடிப்பட்டி ஆலத்தூர்த்‌ தளியில்‌ (கோயில்‌) 
பொறிக்கப்பட்டிருக்கும்‌ இரண்டு கல்வெட்டுகள்‌ 
அவ்வூர்களில்‌ வாழ்ந்த இருவருக்கு இதே போன்ற 
நிலை ஏற்பட்டுச்‌ சரியானதாகச்‌ சொல்‌இன்றன. 


38 


சிராப்பள்ளிப்‌ பகுதியைப்‌ பொதுக்காலம்‌ 13ஆம்‌ 
நூற்றாண்டளவில்‌ ஆண்ட ஓய்சாள மன்னர்களுள்‌ 
ஒருவரான வீரராமநாதன்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌, 
பெருங்குடி இருந்த பகுதி ஜகதேகவீரச்‌ 
சதுர்வேதிமங்கலமாக அறியப்பட்டது. அங்கு வாழ்ந்த 
தட்டார்‌ மருதாண்டார்‌ அறச்‌ சிந்தனையாளர்‌. 
அகத்தீசுவரம்‌ கோயிலில்‌ அவர்‌ காலத்தே திருப்பணி 
றிகழ்ந்தது. அப்போது அங்கு பணியாற்றிய 
கல்தச்சர்களுக்கு உரிய ஊதியம்‌ அளிக்கப்‌ 
போதுமான தொகை கோயிலாரிடம்‌ இல்லை. 
நிர்வாகத்திற்கு ஏற்பட்ட இச்சிக்கலான சூழலை 
அறிந்த மருதாண்டார்‌, உடனே தம்மிடமிருந்த மூன்று 
கழஞ்சுப்‌ பொன்னைத்‌ தந்து உழைத்த 

தச்சர்கள்‌ ஊதியம்‌ பெறத்‌ துணையானார்‌. 
த்‌ ந லட்‌ வடட கட அடல்‌ 


மருதாண்டாருக்கு நல்லமங்கை என்ற பெயரில்‌ ஒரு 
பெண்‌ இருந்தார்‌. அவருக்குத்‌ திடீரெனப்‌ பார்வை 
மங்கிப்‌ பார்வையிழப்பு நேர்ந்தது, மகளின்‌ 
பார்வையிழப்பால்‌ உளம்‌ சோர்ந்த மருதாண்டார்‌ 


39 


அகத்தீசுவரரிடம்‌ முறையிட, இறையருளால்‌ 
நல்லமங்கை பார்வை பெற்றதாகவும்‌ அந்த 
மகிழ்வைக்‌ கொண்டாட, மருதாண்டார்‌ ஒரு கழஞ்சுப்‌ 
பொன்னில்‌ தங்கப்‌ பட்டம்‌ செய்து பெருங்குடி 
இறைவனுக்கு வழங்கியதாகவும்‌ கோயிலில்‌ 
பதிவாகியுள்ள கல்வெட்டுக்‌ கூறுறெது. 


பல்லவ மன்னரான தந்திவர்மர்‌ காலத்தில்‌ குவாவன்‌ 
சாத்தன்‌ எனும்‌ முத்தரையரால்‌ மலையடிப்பட்டியில்‌ 
குடையப்பெற்ற ஆலத்தூர்த்‌ தளி சிறப்புக்குரிய 
குடைவரைக்‌ கோயிலாகும்‌. தமிழ்நாட்டின்‌ மிகப்‌ 
பழைமையான எழுவர்‌ அன்னையர்‌ சிற்பத்‌ 
தொகுதிகளுள்‌ ஒன்று இங்குள்ளது. வா$சுவரர்‌ 
கோயிலாகவும்‌ கல்வெட்டு ஒன்றால்‌ அறியப்படும்‌ 
இத்தளியில்‌, வெகுதானிய ஆண்டு, தைத்‌ திங்கள்‌ 
11ஆம்‌ நாளில்‌ வெட்டப்பட்டுள்ள கல்வெட்டு, 
ஆவுடையாதேவன்‌ என்பாருக்கு நேர்ந்த 
பார்வையிழப்பைப்‌ பஇவுசெய்துள்ளது. 


பூச்சிக்குடியைச்‌ சேர்ந்தவர்‌ ஆவுடையாதேவன்‌. 
அவருக்கும்‌ சிராப்பள்ளி மாவட்டத்தில்‌ உள்ள 
திருநெடுங்களத்து விலைமாது ஒருவருக்கும்‌ 
உறவிருந்தது. தேவன்‌ அப்பெண்ணின்‌ இல்லத்தில்‌ 
தங்கியிருக்கையில்‌, அப்பெண்மணி பிராமணர்‌ 
ஒருவரையும்‌ வரச்செய்து உறவாக்கிக்‌ கொண்டமை 
ஆவுடையாதேவனைச்‌ சினமுறவைத்தது. 
உணர்வுகளைக்‌ கட்டுப்படுத்த முடியாத 
ஆவுடையான்‌ இருவரையும்‌ வெட்டிக்‌ கொன்றார்‌. 
பின்‌ அங்கிருந்து மலைய்டிப்பட்டிக்கு வருகையில்‌ 
அவருக்கு இரண்டு கண்களிலும்‌ பார்வையிழப்பு 
நேர்ந்தது. 


40 


தம்‌ கொலைச்‌ செயலுக்கு நேர்ந்த தண்டனையோ 
இது என்று உளம்‌ மருகிய ஆவுடையான்‌, பார்வை 
மீண்டால்‌ தம்‌ வயலை வாக்சுவர சுவாமிக்கு 
அளிப்பதாக வேண்டிக்கொள்ள, பார்வை இரும்பக்‌ 
கிடைக்கிறது. இழந்த பார்வை மீளப்பெற்ற மகிழ்வில்‌ 
தம்‌ காணியான குடிகாட்டை வா$€சுவரருக்கு எழுதித்‌ 
தந்த ஆவுடையான்‌, அதை ஆலத்தூர்த்‌ தளியில்‌ 
கல்வெட்டாகவும்‌ பொறிக்கவைத்தார்‌. 


சுந்தரர்‌, நல்லமங்கை, ஆவுடையாதேவன்‌ 
இம்மூவருக்குமே திடீரெனப்‌ பார்வையிழப்பு நேர்ந்து, 
சிறிது காலத்தில்‌ அது மீளக்‌ கிடைக்கிறது. சுந்தரர்‌ 
நிகழ்வைக்‌ கதையென்று ஒதுக்குவாருக்குப்‌ 
பெருங்குடி, மலையப்பட்டிக்‌ கல்வெட்டுகள்‌ அது 
வரலாறாக இருக்க வாய்ப்புண்டு என்பதைக்‌ 
கண்முன்‌ காட்சியாக நிறுவுகின்றன. 


கண்‌ மருத்துவத்தில்‌ அமோரோஸிஸ்‌ பியுகாக்ஸ்‌ 
(Amaurosis Fugax) என்றொரு நிலை பேசப்படுஇறது. 
பார்வைத்திரையாகப்‌ பார்க்கப்படும்‌ 
ரெட்டினாவுக்குத்‌ திடீரென ஏற்படும்‌ ரத்தஓட்டக்‌ 
குறைவினால்‌ ஒரு கண்ணிலோ, இரண்டு 
கண்களிலுமோ நேரும்‌ தற்காலிகப்‌ பார்வையிழப்பு 
நிலையே அமோரோஸிஸ்‌ பியுகாக்ஸ்‌. இது சில 


நிமிடங்களில்‌ சரியாகக்கூடியது என்றாலும்‌ 
சிலருக்கு உள்ளிருக்கும்‌ பிற நோய்களால்‌ 
தொடரலாம்‌. சுந்தரர்‌, நல்லமங்கை, 
ஆவுடையாதேவன்‌ மூவருக்கும்‌ நேர்ந்த 
பார்வையிழப்பு இதனால்தானா என்பதை 


யாரறிவார்‌? ஆனால்‌, இந்த மூன்று நிகழ்வுகளும்‌ 
கதையல்ல, வரலாற்றின்‌ பஇவுகள்‌. 


நன்றி: இந்து தமிழ்‌ திசை (05-05 - 2024) 


41 


5. வரலாற்றில்‌ போலி செப்பேடுகள்‌ 


_ விக்னேஷ்‌ சீனிவாசன்‌ 


ஆய்வுச்‌ சருக்கம்‌: 

பண்டைய தமிழகத்தை ஆட்சி செய்த பல்லவர்கள்‌, 
சோழர்கள்‌, பாண்டியர்கள்‌, சேரர்கள்‌, விஜயநகர 
அரசர்கள்‌, நாயக்கர்கள்‌, மராத்தியர்கள்‌, 
சிற்றரசர்கள்‌ என அனைவரின்‌ காலக்கட்டங்களிலும்‌ 
செப்பேடுகள்‌ வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. சோழ 
மரபின்‌ தொடர்ச்சியை வரலாற்று ரீதியாக 
நிலைநிறுத்த இராஜேந்திர சோழனின்‌ 
திருவாலங்காட்டுச்‌ செப்பேடு தான்‌ பெரிதும்‌ 
உதவியது. அதேபோல்‌ தமிழக அரசர்களின்‌ 
வழிவழியாக வந்த தலைமுறையினைக்‌ 
காலவாரியாக வரிசைப்படுத்த செப்பேடுகள்‌ 
பெரிதும்‌ பயன்பட்டன என்றால்‌ அது மிகையாகாது. 
அரசர்களின்‌ ஆட்சிப்‌ பரப்பு, அன்றைய சமய 
பண்பாட்டு நிலை, அரசியல்‌ வரலாறு, கொடை என 
பண்டைய தமிழகத்தின்‌ பல்வேறு பண்பாட்டு 
நிலைகளை செப்பேடுகள்‌ நமக்கு உணர்த்தினாலும்‌ 
அவற்றின்‌ உண்மைத்தன்மை குறித்தும்‌ நாம்‌ 
ஆராய்ச்சி செய்ய வேண்டிய கட்டாயம்‌ உள்ளது. 


ஒருபக்கம்‌ செப்பேட்டின்‌ உண்மைத்தன்மையைச்‌ 
சோதுப்பது போலவே, மறுபக்கம்‌ செப்பேடுகளில்‌ 
கூறப்படும்‌ மிகைப்படுத்தப்பட்‌। வரலாற்றுத்‌ 
தகவல்களை, செம்பில்‌ கலந்திருக்கும்‌ களிம்பினைப்‌ 
பிரித்தெடுப்பது போல செப்பேட்டில்‌ கலந்திருக்கும்‌ 
போலியான உருவகங்களையும்‌ பகுத்தறிந்து 


42 


உண்மையான தமிழக வரலாறு மற்றும்‌ 
பண்பாட்டினை வெளிக்கொணர வேண்டும்‌ என்ற 


நோக்கத்தில்‌ தமிழ்நாட்டிலும்‌ இன்னபிற 
இடங்களிலும்‌ கிடைக்கப்பெற்ற போலி 
செப்பேடுகளின்‌ வரலாறு, அவை 
உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம்‌, அவை 


கண்டுபிடிக்கப்பட்ட விதம்‌, கால மாற்றத்தில்‌ 
செப்பேட்டில்‌ எழுதும்‌ வழக்கம்‌ மறைந்து காதெத்தில்‌ 
எழுத வேண்டிய தேவை எழுந்தமைக்கான காரணம்‌ 
எனப்‌ பல்வேறு கண்ணோட்டங்களில்‌ போலி 
செப்பேடுகள்‌ குறித்து ஆராய்வதே இக்கட்டுரையின்‌ 
நோக்கமாகும்‌. 


முன்னுரை: 

பண்டைய தமிழகத்தின்‌ அரசியல்‌ மற்றும்‌ 
பண்பாட்டுச்‌ சூழலை அறிந்துகொள்ளச்‌ 
செப்பேடுகள்‌ பெரிதும்‌ உதவுகின்றன 


என்றபோதிலும்‌ செப்பேடுகளின்‌ உருவாக்கும்‌ 
மற்றும்‌ அதில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள கருத்துகளின்‌ 
உண்மைத்தன்மை குறித்து அவசியம்‌ ஆராய்ச்சி 
மேற்கொள்ள வேண்டும்‌. தமிழ்நாடு மட்டுமல்லாமல்‌ 
இந்தியாவின்‌ வெவ்வேறு பகுதிகளிலும்‌ 1500 
ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே போலி செப்பேடுகளின்‌ 
புழக்கம்‌ இருந்துள்ளதையும்‌ அவற்றை அக்காலம்‌ 
முதல்‌ இக்காலம்‌ வரை கண்டறிந்த வரலாற்றையும்‌, 
கண்டறியும்‌ முறைமைகளையும்‌ இக்கட்டுரையில்‌ 
விரிவாக அறிய இருக்கிறோம்‌. 


செப்பேடுகளின்‌ நம்பகத்தன்மையை 
எவ்வாறெல்லாம்‌ ஆராய்ந்து உறுதிப்படுத்தலாம்‌ 
எனும்‌ பல்வேறு கண்ணோட்டங்களையும்‌ 


அதற்குரிய எடுத்துக்காட்டுகளுடன்‌ இக்கட்டுரை 
வழங்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல்‌, 


43 


தமிழ்நாட்டில்‌ கிடைக்கப்பெற்ற பெரும்பாலான 
செப்பேடுகள்‌ வடமொழி, தமிழ்‌ மொழி ஆகை 
இரண்டு மொழிகளிலும்‌ அமைந்துள்ளன. அவற்றை 
இருவேறு வகையில்‌ அணுகி ஆராய வேண்டிய 
தேவை உள்ளது. அதேபோல்‌ நேரடியாக அரசரின்‌ 
ஆணையைப்‌ பெற்றிடாமல்‌ தனக்குத்‌ தானே 
தயாரித்துக்‌ கொண்ட செப்பேடுகளும்‌ ஏராளமாகக்‌ 
கிடைக்கின்றன. இப்படி உருவாக்கப்படும்‌ 
செப்பேடுகளுக்கான நோக்கமும்‌ தேவையும்‌ என்ன 
என்பது குறித்து இக்கட்டுரையில்‌ விரிவாகக்‌ 
காண்போம்‌. 


செப்பேடுகளின்‌ உண்மைத்தன்மையை ஆராயும்‌ 
பொதுவான முறைமைகள்‌: 

பொதுவாகவே செப்பேடுகளைக்‌ 
கண்டெடுக்கும்போது அல்லது ஆராய்ச்சி 
செய்யும்போது &ழ்க்கண்டவற்றைக்‌ கவனமாகக்‌ 
கருத்தில்‌ கொள்ள வேண்டும்‌ என்கிறார்கள்‌ 
ஆராய்ச்சியாளர்கள்‌. அவை, 


ர்‌ செப்பேட்டின்‌ வடிவமைப்பு, அதன்‌ தொடர்‌ 
ஏடுகள்‌, அவை கோர்க்கப்பட்ட வளையம்‌, அந்த 
வளையத்தில்‌ பொறிக்கப்பட்டிருக்கும்‌ அரச 
முத்திரை மற்றும்‌ அவை கிடைக்கப்பெற்ற இடம்‌ 
இவற்றைக்‌ கொண்டு செப்பேட்டின்‌ 
நம்பகத்தன்மையை அனுமானிக்க முடியும்‌. 

2 செப்பேட்டின்‌ எழுத்தமைவு மற்றும்‌ 
எழுத்திலக்கணம்‌. இதனைக்‌ கண்டறிய ஒPaleography 
எனப்படும்‌ பண்டைய எழுத்துரு ஆய்வு துணை 
செய்யும்‌. 

3. செப்பேட்டில்‌ பொறிக்கப்பட்டிருக்கும்‌ 
காலக்குறிப்பு, ஆண்டு, நாள்‌, நட்சத்திரம்‌, திதி, 
வானியல்‌ நிகழ்வு உள்ளிட்ட செய்திகள்‌ முன்னுக்குப்‌ 


44 


பின்‌ முரணாக இருக்கிறதா என்பதை உறுதி 
செய்வது. 

4. செப்பேட்டில்‌ குறிப்பிடப்படும்‌ அரசன்‌, 
அவனது குலத்தினர்‌ குறித்த செய்திகள்‌, வரலாற்றுத்‌ 
தகவல்கள்‌ மற்றும்‌ கொடை பெற்றவர்‌ குறித்த 
தகவல்கள்‌. இவை போன்றவற்றைக்‌ கவனமாகப்‌ 
பரிசோதித்து அது செப்பேட்டின்‌ காலக்கட்டத்துடன்‌ 
பொருந்துகிறதா என்பதையும்‌ ஒப்பிட்டு உறுதி 
செய்ய வேண்டும்‌. 


இவைதான்‌ பொதுவான ஆராய்ச்சி முறைமைகள்‌. 
இவற்றைக்‌ கருத்தில்‌ கொண்டு ஆராய்ந்ததில்‌ பல 
போலி செப்பேடுகள்‌ தமிழ்நாடு மட்டுமல்லாது 
வெவ்வேறு மாறிலங்களிலும்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில்‌ சிலவற்றை 
மட்டும்‌ இக்கட்டுரையில்‌ காண்போம்‌. 


ஹர்ஷவர்தனின்‌ மதுபன்‌ செப்பேடு: 

உத்தரப்பிரதேச மாநிலம்‌ மதுபனில்‌ கிடைத்த 
புகழ்பெற்ற ஹர்ஷவர்தனின்‌ 25ஆம்‌ (பொ.ஆ.631) 
ஆட்சியாண்டைச்‌ சேர்ந்த செப்பேடு மிக 
முக்கியமான தகவலைத்‌ தருகிறது. சோமகுண்டகா 
எனும்‌ இராமத்தை வாமரத்யா எனும்‌ பிராமணர்‌ 
போலியான ஒரு செப்பேட்டுச்‌ சாசனத்தை 
வைத்துக்கொண்டு நீண்ட காலமாகத்‌ தனது 
உடைமையாக அனுபவித்து வருஒறார்‌. இதனைக்‌ 
கண்டறிந்த அரசன்‌, அந்தப்‌ போலி சாசனத்தை 
உடைத்தெறிந்ததுடன்‌, அந்தக்‌ கிராமத்தின்‌ 
உரிமையை வட்டசுவாமி, சிவதேவசுவாமி எனும்‌ இரு 
பிராமணர்களுக்கு மாற்றிக்‌ கொடுத்ததாக மதுபன்‌ 
செப்பேடு கூறுநறெது[1] . மதுபன்‌ செப்பேடானது, 
'போலி சாசனம்‌' என்பதை ட&ப்£௮$க5சா என்று சங்கத 
மொழியில்‌ குறிப்பிடுகிறது. இந்த &ப்‌£எ$ச5சா எனும்‌ 


45 


சொற்பதம்‌ மனுஸ்மிருதியிலும்‌[2] யாஜ்ஞவல்க்ய 
ஸ்மிருதியிலும்‌[3] இடம்பெறுறெது. அரச 
உத்தரவுகளைப்‌ போலியாக உருவாக்குபவர்கள்‌, 
மக்களிடையே வெறுப்பை விதைப்பவர்கள்‌, 
பெண்கள்‌, சிசுக்களைக்‌ கொன்றவர்கள்‌, 
பிராமணர்களைக்‌ கொன்றவர்கள்‌, எதிரிகளுக்குச்‌ 
சேவை செய்பவர்கள்‌ - அரசனால்‌ கொல்லப்பட 
வேண்டும்‌ "[4] என்று மனுஸ்மிருதி 
குறிப்பிட்டிருந்தபோதிலும்‌ ஹர்ஷவர்தன்‌ 
மேற்குறிப்பிட்ட தண்டனையை அளித்ததுபோல்‌ 
குறிப்புகள்‌ இடைக்கப்பெறவில்லை. பொ.ஆ. 7 ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கக்‌ காலத்திலேயே போலி 
செப்பேடுகள்‌ புழக்கத்தில்‌ இருந்ததையும்‌ அதனை 
அரசனே கண்டறிந்ததையும்‌ வெட்ட வெளிச்சமாகக்‌ 
குறிப்பிடும்‌ மிக முக்கியமான சாசனம்‌ இந்த மதுபன்‌ 
செப்பேடு. 


மதுபன்‌ செப்பேட்டினை மேற்கோள்‌ காட்டி, இழக்கு 
வங்காளத்தில்‌ இடைத்த செப்பேடு ஒன்றினைப்‌ 
போலி என்று உறுதிப்படுத்துகிறது இந்தியத்‌ 
தொல்லியல்‌ துறை[5]. இது 1908 ஆம்‌ ஆண்டு 
கல்கத்தாவில்‌ வங்காளி ஒருவரிடம்‌ இருந்து கிடைத்த 
செப்பேடாகும்‌. செப்பேட்டின்‌ எழுத்தமைத ஏறத்தாழ 
6-7 ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த குப்தர்களின்‌ 
காலத்தியதாக அறியப்பட்டாலும்‌, அதில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள பயனாளியின்‌ பெயர்‌ சமீபத்திய 
நடையில்‌ எழுதியிருந்ததே இதனைப்‌ போலி என்று 
வரையறுக்கக்‌ காரணமாக இருந்தது என்று 
குறிப்பிடும்‌ அக்கட்டுரை, இந்தச்‌ செப்பேடு ஓர்‌ 
உண்மையான செப்பேட்டின்‌ துணையோடு தான்‌ 
உருவாக்கப்பட்டுள்ளது என்பதையும்‌ 
குறிப்பிடுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு பரித்பூர்‌ 
மாவட்டத்தில்‌ கிடைத்த செப்பேடு ஒன்றைப்‌ 


46 


படித்தறிவதற்காக முனைவர்‌.ஹார்ன்லேவுக்கு 
அனுப்பி வைக்கப்பட்டுத்‌ தொடக்க வரிகள்‌ மட்டும்‌ 
படிக்கப்பட்டிருந்தது(6] . அந்தச்‌ செப்பேட்டின்‌ 
வரிகளுடன்‌ இந்தக்‌ இழக்கு வங்காளத்தில்‌ கிடைத்த 
செப்பேட்டு வரிகள்‌ பெரிதும்‌ ஒத்திருப்பதால்‌, இந்தச்‌ 
செப்பேட்டினை உருவாக்குவதற்கு பரித்பூர்‌ 
செப்பேடு பயன்பட்டிருக்கிறது எனும்‌ கருத்தை 
இந்தியத்‌ தொல்லியல்‌ துறை கூறியிருப்பது இங்கு 
கவனிக்கத்தக்கது. அதாவது ஓர்‌ உண்மையான 
செப்பேட்டின்‌ அடிப்படையில்‌ அது விவரிக்கும்‌ 
அரசனின்‌ $ர்த்திகள்‌, தலைமுறை பெருமை, 
ஆட்சியாண்டு முறைமைகள்‌, நில எல்லை 
உள்ளிட்டவற்றை மாதிரியாக (M௦) பயன்படுத்தி 
அக்காலத்தில்‌ அவர்களுக்கு ஏற்ப அதனை 
மாற்றிக்கொள்வது தான்‌ இதன்‌ முறைமையாக 
இருந்துள்ளது. 


சேர அரசன்‌ அரிவர்மன்‌ செப்பேடு: 

அசோகனின்‌ கல்வெட்டிலேயே கேரளபுத்திரர்‌ என்று 
சேரர்கள்‌ குறிப்பிடப்படுகிறார்கள்‌. சேர அரசர்களின்‌ 
தலைமுறை தொடர்ச்சியினை மெர்காரா செப்பேடு 
குறிப்பிடும்போது, அதில்‌ மூன்றாவது அரசனாக 
அரிவர்மன்‌ எனும்‌ பெயரைச்‌ சுட்டுறெது. 
மஹாராஜாதிராஜ அரிவர்மனின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
சக ஆண்டு 169 (பொ.ஆ. 24ல்‌ வடிமதகஜேந்திரா 
எனும்‌ பெளத்தச்‌ சமயத்தைச்‌ சேர்ந்த அறிஞர்‌ 
தலவனபுரா அரண்மனைக்கு வந்து உயிர்களின்‌ 
நிலையாமை குறித்து தன்னிடம்‌ வாதிடுமாறு 
அழைப்பு விடுக்கிறார்‌. இதற்குப்‌ பதிலளிக்கும்‌ 
விதமாக உயிர்கள்‌ நிலைப்பெறும்‌ தன்மையை 
நிலைநாட்டி வடிமதகஜேந்திரனை தன்‌ வாதத்‌ 
திறமையால்‌ வென்ற பிருகு கோத்திரத்து கோவிந்த 
பட்டனின்‌ மகனான மாதவ பட்டன்‌ எனும்‌ 


47 


பிராமணருக்கு ஒரிகோடு எனும்‌ இராமத்தைத்‌ 
தானமாகக்‌ கொடுத்த தகவலை செப்பேடு 
வழங்குகிறது. இது இந்தியாவில்‌ கிடைத்த 
தொன்மையான செப்பேடு என்று பர்னெல்‌ 
குறிப்பிட்டாலும்‌, இதன்‌ எழுத்தமைதி பத்தாம்‌ 


நூற்றாண்டைச்‌ சேர்ந்ததாக இருப்பதால்‌ 
இச்செப்பேட்டினைப்‌ போலி[7] என்று அவர்‌ 
வரையறுக்கிறார்‌. 


ஆனால்‌ சில ஆண்டுகளுக்கு முன்பு லண்டன்‌ சென்று 
இச்செப்பேட்டினைப்‌ பார்வையிட்ட தமிழ்நாடு அரசு 
தொல்லியல்‌ துறையின்‌ முன்னாள்‌ இயக்குநர்‌ 
முனைவர்‌ இரா.நாகசாமி அவர்கள்‌ இது போலியான 
செப்பேடு அல்ல[8] என்று குறிப்பிட்டிருக்கிறார்‌. இது 
தஞ்சாவூரில்‌ கிடைக்கப்பெற்ற செப்பேடு என்பது 
குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலும்‌ பொ.ஆ. 3 முதல்‌ 7 
ஆம்‌ நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில்‌ 
பொறிக்கப்பட்டதாகக்‌ கிடைக்கும்‌ செப்பேடுகள்‌ 
எல்லாம்‌ பொ.ஆ. 910 ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ 
உருவாக்கப்பட்டவையாகத்‌ தெரிஒறது. 


சாளுக்கியர்‌ செப்பேடுகள்‌: 

1. சக ஆண்டு 411, வைகாசி மாதம்‌ முழுறிலவு 
நாளில்‌ மேலை சாளுக்கிய அரசன்‌ முதலாம்‌ 
புலிகேசியின்‌ (பொ.ஆ.489) ஆளுநர்‌ சாமியாரா 
என்பவரால்‌ அலக்தகனகரா எனும்‌ ஊரில்‌ உள்ள 
ஜினாலயத்திற்கு 700 கிராமங்களை அரசனின்‌ 
ஆணைக்கு இணங்க தானமாக வழங்கிய தகவலைத்‌ 
தருகிறது இச்செப்பேடு. ஆனால்‌ செப்பேட்டின்‌ 
எழுத்தமைதி பொ.ஆ. 12ஆம்‌ நூற்றாண்டை 
ஒத்திருப்பதாகத்‌ தெரிவிக்கிறார்‌ முனைவர்‌ ப்ளீட்‌[9] . 
அதோடு மட்டுமின்றி இரண்டாம்‌ இராஜராஜன்‌ 
மற்றும்‌ குலோத்துங்க சோழனின்‌ செப்பேட்டு 


48 


எழுத்தமைதியைப்‌ பெரிய அளவில்‌ தழுவி 
இச்செப்பேட்டுச்‌ சாசனம்‌ 
உருவாக்கப்பட்டிருப்பதுடன்‌ இச்செப்பேட்டின்‌ 
முத்திரையும்‌ பிற்காலத்திய தாக தெரிஜெது என்றும்‌ 
அவர்‌ குறிப்பிடுகிறார்‌. 

2 மேலும்‌ சக ஆண்டு 532-ல்‌ மேலை சாளுக்கிய 
அரசன்‌ முதலாம்‌ விக்ரமாதித்யன்‌ (பொ.ஆ.610) 
வழங்கியதாகத்‌ தெரிவிக்கும்‌ செப்பேடு ஒன்றும்‌ 9 
அல்லது 10 ஆம்‌ நூற்றாண்டின்‌ எழுத்தமைதியைக்‌ 
கொண்டிருப்பதாகவும்‌ தெரிவிக்கிறார்‌ ப்ளீட்‌[10] 
இச்செப்பேடு மூன்றாம்‌ கோவிந்தன்‌ காலத்தில்‌ 
எழுதப்பட்டதாக இருக்கலாம்‌ என்றும்‌ கருதுகிறார்‌. 

3. பண்டைய மதராஸ்‌ மாகாணத்தில்‌ 
அஹாதனகாரம்‌ என்ற பகுதியில்‌ கிடைத்த செப்பேடு 
ஒன்று கழைச்‌ சாளுக்கிய அரசன்‌ மஹாராஜன்‌ 
ஐந்தாம்‌ விஷ்ணுவர்தன்‌ ப்ருத்வி பல்லவ பட்டணம்‌ 
எனும்‌ ஊரைத்‌ தானமாகக்‌ கொடுத்த தகவலைத்‌ 
தருகிறது. முதல்‌ 17 வரிகள்‌ சங்கதத்திலும்‌ பின்னர்‌ 
பழந்தெலுங்கிலும்‌ இச்செப்பேடு அமைந்துள்ளது. 
ஆனால்‌ ஆண்டு, தேதி, இழமை உள்ளிட்ட எந்தத்‌ 
தகவலும்‌ இதில்‌ கிடைக்கப்பெறவில்லை. இதன்‌ 
எழுத்திலக்கணம்‌ குழப்பமானதாக இருப்பதால்‌ இது 
மிகுந்த  சந்தேகத்திற்குரிய செப்பேடு என்று 
வரையறுக்கிறார்‌ ப்ளீட்‌ [11]. 


காஞ்சிபரத்தில்‌ கிடைத்த செப்பேடுகள்‌: 

ர வடாற்காடு ஜில்லாவின்‌ ஆட்சியரிடம்‌ ஒரு 
தனியார்‌ செப்பேடு கிடைக்கறது. அதில்‌ சந்திர 
சூரியனுடன்‌ காமாட்சியம்மன்‌ உருவமும்‌ அதன்‌ பின்‌ 
பகுதியில்‌ ஐந்து மனித உருவங்களும்‌ 
காணப்படுகின்றன. இது முழுக்க முழுக்க தமிழ்‌ 
மொழியில்‌ அமைந்துள்ள செப்பேடு. அதில்‌ இடங்கை 
சாதியினரான பஞ்ச கம்மாளர்கள்‌ காஞ்சி 


49 


காமாட்சியம்மன்‌ தேர்த்‌ திருவிழாவை 
நடத்தியபோது, வலங்கை பிரிவைச்‌ சேர்ந்த சேனை 
சிங்கப்புலி எனும்‌ மந்திரவாதி தனது மந்திர 
சக்தியால்‌ தேரை நிறுத்தியதால்‌, காமாட்சியம்மன்‌ 
பஞ்ச கம்மாளர்களின்‌ கனவில்‌ தோன்றி கொச்சியில்‌ 
இருந்து மந்திரவாதியை அழைத்து வந்தால்‌ தான்‌ 
இப்பிரச்சினையைத்‌ தீர்க்க முடியும்‌ என்று 
கூறுகிறது. உடனடியாக கம்பளத்தானின்‌ 
மனைவியான மங்கம்மாவிற்கு தகவல்‌ 
தரப்படுகிறது. தேரினை தனது மகனின்‌ உதவியால்‌ 
மங்கம்மாள்‌ நகர்த்துவதாக உறுதுயளிக்‌ஒறார்‌. 
பின்னர்‌ தனது தாய்‌ தந்தையுடன்‌ காஞ்சிபுரம்‌ வரும்‌ 
மங்கம்மாளின்‌ மகன்‌. அங்கு ஏராளமான பிசாசுகள்‌ 
சுற்றித்திரிவதைக்‌ கவனித்துவிட்டு உடனடியாக ஒரு 
மனிதப்‌ பலி சடங்கினைச்‌ செய்தால்‌ தான்‌ இதை 
விரட்ட முடியும்‌ என்று கூறுகிறார்‌. இதற்குத்‌ 
தயாராகாத பஞ்ச கம்மாளர்கள்‌ செய்வதறியாது 
திகைத்து நிற்கும்போது, சிங்கப்புலி மீண்டும்‌ வந்து 
மங்கம்மாள்‌ மகனிடம்‌ தகராறு செய்ஜறொர்‌. 
இருவருக்கும்‌ சண்டை மூண்டதால்‌ இருவரையும்‌ ஓர்‌ 
அறையில்‌ அடைத்துவிட்டு கொளுத்துஇறார்கள்‌. 
இருவரையும்‌ மூட்டையில்‌ கட்ட ஆற்றில்‌ 
விடுகிறார்கள்‌. இப்படியாகப்‌ பலவிதமான 
சோதனைகளுக்கு உள்ளாக்‌இயும்‌ இருவருமே இறு 
காயமும்‌ இன்றி தப்பித்து வருகிறார்கள்‌. 
ஒருகட்டத்தில்‌ மங்கம்மாள்‌ மகன்‌ காமாட்சியம்மன்‌ 
கோயில்‌ முன்பு சூலத்தை நிறுத்தி அதில்‌ ஏறி 
அமர்ந்தும்‌ மூன்று நாட்கள்‌ உயிருடன்‌ இருக்கிறார்‌. 
சிங்கப்புலி ஏகாம்பரநாதர்‌ கோயில்‌ முன்பு சூலத்தில்‌ 
படுக்க வைக்கப்படும்போது எதிர்பாராத விதமாக 
அவர்‌ இறக்கிறார்‌. பின்னர்‌ தனது இரண்டாவது 
மனைவியை பலியிட்டு தேரை நகர்த்துகிறார்‌ 
மங்கம்மாள்‌ மகன்‌. இவரின்‌ மந்திர சக்தியால்‌ தான்‌ 


50 


தேர்‌ நகர்த்தப்பட்டது என்பதால்‌ ஆண்டுதோறும்‌ 
அவருக்கு இரண்டு மரக்கால்‌ அரிசியை பஞ்ச 
கம்மாளர்கள்‌ படைக்க வேண்டும்‌ என்று கலியாண்டு 
4421, சக ஆண்டு 1098, சர்வதாரி வருடம்‌ வைகாசி 
மாதம்‌ 11 ஆம்‌ நாள்‌ இச்செப்பேடு வழங்கப்பட்டது 
என்று தெரிவிக்கிறது. இதில்‌ குறிப்பிடப்படும்‌ 
கலியாண்டும்‌ சக ஆண்டும்‌ பொருந்தவில்லை 
என்றும்‌ எழுத்தமைதி மிக பிற்காலத்தியதாக 
தெரிகிறது என்றும்‌ குறிப்பிடுகிறார்‌ சென்னை 
அருங்காட்‌சியகத்தின்‌ கண்காணிப்பாளர்‌ ஜே.ஆர்‌. 
ஹெண்டர்சன்‌ [12]. 

2 திருப்பதி பஜாரில்‌ வாங்கப்பட்ட ஒரு தெலுங்கு 
செப்பேடு, பஞ்ச கம்மாளர்கள்‌ காஞ்சிபுரம்‌ 
காளிகாதேவிக்கு எடுத்த தேர்த்‌ திருவிழாவின்‌ போது, 
மந்திரவாதி ஒருவன்‌ தேரை நிறுத்தியதால்‌, 
மற்றொரு மந்திரவாதி தனது கர்ப்பிணி மகளைப்‌ 
பலிகொடுத்து தேரை நகர்த்தியதாலும்‌ வெட்டப்பட்ட 
அப்பெண்ணின்‌ தலையை மீண்டும்‌ உடலுடன்‌ 
பொருத்தி உயிர்ப்பித்த செயலாலும்‌ கம்மாளர்கள்‌ 
இணைந்து அந்த மந்திரவாதிக்கு சில தானங்களை 
அளிக்கும்‌ தகவலைக்‌ கூறுறெது. இச்செப்பேடு சக 
ஆண்டு 1200, விசாக மாதம்‌, ஐந்தாம்‌ திதியில்‌ 
வழங்கப்பட்டதாகத்‌ தெரிவிக்கிறது. இதன்‌ 
நேரடியான பொது ஆண்டு 1278 ஏப்ரல்‌ 28 ஆகும்‌. 
ஆனால்‌ இச்செப்பேட்டின்‌ எழுத்தமைதி 
பிற்காலத்தியதாக உள்ளதால்‌ இதனைப்‌ போலி 
என்று அடையாளப்படுத்துகிறார்‌ 
ஜே.ஆர்‌ஹெண்டர்சன்‌[13] . இச்செப்பேட்டுத்‌ தகவல்‌ 
முன்பு பார்த்த செப்பேட்டுடன்‌ நெருங்கிய 
தொடர்பைக்‌ கொண்டுள்ளதாகத்‌ தெரிகிறது. 


மேற்குறிப்பிட்ட செப்பேடுகள்‌ காஞ்சிபுரத்தில்‌ நடந்த 
வலங்கை - இடங்கை சமூக மோதலின்‌ தாக்கத்தால்‌ 


51 


உருவாக்கப்பட்டதாகக்‌ கருத முடிறெது. 
காஞ்சிபுரத்தில்‌ பல்லாண்டு காலமாக நிலைபெற்ற 
இந்த வலங்கை இடங்கை மோதலைக்‌ கருத்தில்‌ 
கொண்டு தான்‌ கிருஷ்ண சாஸ்திரி போன்ற 
கல்வெட்டியலாளர்கள்‌ காஞ்சியில்‌ கிடைக்கும்‌ 
செப்பேடுகளைக்‌ கவனமாக ஆராய வேண்டும்‌ 
என்பர்‌. 


விஜயநகரக்‌ காலச்‌ செப்பேடுகள்‌: 

1. பெல்லாரி மாவட்டத்தில்‌ இடைத்த ஒரு 
தெலுங்கு செப்பேடு சக ஆண்டு 1109, ஜெய வருடம்‌ 
அஸ்வயுஜ மாதம்‌ 10வது திதியில்‌ விஜயநகர அரசன்‌ 
இராஜாதிராஜ பரமேஸ்வர வீர பிரதாப 
விஜயபுக்கராயன்‌ காலத்தில்‌ ஜகதாபி குட்டி துர்கா 
மாகாணம்‌ மகாசயங்காச்சாரியார்‌ தளவாக்கிலி 
ஜோகிநாயகாவிடம்‌ சம்பசி திப்பராஜய்யரால்‌ 
வழங்கப்பட்டது என்றும்‌, இந்த இப்பராஜய்யரின்‌ 
அனுமதியுடன்‌ கம்பதூர்‌ உட்பட பல கிராமங்கள்‌ 
நிறுவப்பட்டன என்றும்‌ குறிப்பிடுகிறது. இதில்‌ 
குறிப்பிடப்படும்‌ ௪க ஆண்டுடன்‌ ஜெய வருடம்‌ 
பொருந்தவில்லை. சக ஆண்டு 1096ல்‌ தான்‌ ஜெய 
வருடம்‌ பொருந்துகிறது என்பதோடு சக ஆண்டு 1109 
என்பதன்‌ நேரான பொ.ஆ. 1187 ஆகும்‌. இந்தக்‌ 
காலத்தில்‌ விஜயநகர அரசு தோன்றவே இல்லை 
என்பதோடு இதில்‌ குறிப்பிடப்படும்‌ பெயரில்‌ 
விஜயநகர அரசர்கள்‌ யாரும்‌ அதிகாரப்பூர்வமாக 
ஆட்சி செய்ததாகத்‌ தெரியவில்லை. இதன்‌ 
எழுத்திலக்கணமும்‌ வெகு பிற்காலத்தியது 
என்பதால்‌ இச்செப்பேடு போலியானது என்று 
வரையறுக்கிறார்‌ ஹெண்டர்சன்‌[14] . 

2. கர்னூல்‌ மாவட்டத்தில்‌ கிடைத்த தெலுங்கு 
செப்பேடு ஒன்று, பெத்த நாகனா கவுடா, சின்ன 
நாகனா கவுடா, லிங்கல கவுடா எனும்‌ மூன்று 


52 


சகோதரர்கள்‌ தங்களது பூர்வீகக்‌ கிராமத்தைக்‌ 
கைவிட்டு தெற்கே பெடஹுூர்தி எனும்‌ இராமத்துற்கு 
வந்து அங்குள்ள மலைமீது செளடேஸ்வரி தேவிக்குக்‌ 
கோவில்‌ எடுப்பித்திருப்பதாக விஜயநகர அரசரின்‌ 
துணை அரசர்‌ சம்மேள திம்மராஜூலு என்பவர்‌ 
விஜயநகர அரசன்‌ ஸ்ரீ வீரப்‌ பிரதாப ஹரிஹர 
ராயனிடம்‌ அறிமுகப்படுத்தி வைக்கிறார்‌. அரசனும்‌ 
அக்கோவிலின்‌ பராமரிப்பு மற்றும்‌ வழிபாட்டுச்‌ 
செலவுகளுக்காக சில கிராமங்களைக்‌ கொடையாக 
அளித்த செய்தியைத்‌ தருறெது. இச்செப்பேடு சக 
ஆண்டு 1420, ஸீமுக வருடம்‌ வைகாசி மாதம்‌ பத்தாம்‌ 
திதியில்‌ வழங்கப்பட்டதாகக்‌ கூறுஇறது. ஆனால்‌ 
ஸ்ரீமுக ஆண்டானது சக ஆண்டு 1435ல்‌ தான்‌ 
வருகிறது. அதன்‌ நேரடியான பொ.ஆ. 1513 ஆகும்‌. 
ஆனால்‌ இச்செப்பேடு வழங்கியதாகச்‌ 
சொல்லப்படும்‌ ஹரிஹர ராயன்‌ பொ.ஆ. 1404லேயே 
இறந்து விடுகிறார்‌. ஆதலால்‌ இது போலி செப்பேடு 
என்று வரையறுக்கப்படுறெது[15] . 


போலி செப்பேடுகள்‌ உருவாக்கப்படுவதன்‌ 
நோக்கங்கள்‌: 

தனியாருக்கு அளிக்கப்பட்ட ஆவணங்களில்‌ தான்‌ 
பெரும்பாலும்‌ போலிகள்‌ உருவாகிறது என்பது 
மேற்குறிப்பிட்ட செப்பேடுகளை வைத்துக்கொண்டு 
ஆராயும்போது வெளிப்படையாகத்‌ தெரிகிறது. மனு 
உள்ளிட்ட சாத்திர புத்தகங்கள்‌ போலி 
உருவாக்கங்கள்‌ நடைமுறையில்‌ இருந்தன என்ற 
உண்மையைக்‌ கூறுகின்றன. இந்தப்‌ போலிகளைக்‌ 
கண்டறிவது எளிது. தென்னிந்தியாவில்‌ உருவான 
சமய பிரிவுகளின்‌ வளர்ச்சி படிநிலைகள்‌ 
வெளிப்படையாக வரலாற்றில்‌ அறியப்படுவதால்‌ 
அக்கருத்தாக்கங்களைத்‌ தாங்கி வரும்‌ பெயர்களைக்‌ 
கொண்டே போலிகளைக்‌ கண்டறிய முடியும்‌ 


53 


என்கிறார்‌ பர்னெல்‌[16] . இதற்கு மிகச்சிறந்த 


எடுத்துக்காட்டு, விஜயநகரக்‌ காலத்தில்‌ 
வித்யாரண்யரை உருவாக்க முயன்றது தான்‌. 
விஜயநகர ஆட்சியின்‌ தோற்றுவாயாக 


இருந்தவராகக்‌ கூறப்படும்‌ வித்யாரண்யர்‌ எனும்‌ 
பிம்பமே அச்சுதராயர்‌, சதாசிவராயர்‌ காலத்தில்‌ 
தான்‌ உருவாக்கப்படுகிறது. ஆனால்‌ ஹரிஹரர்‌ 
மற்றும்‌ புக்கராயர்‌ காலத்திய நிவந்தங்களை 
மீண்டும்‌ உறுதிப்படுத்தும்‌ கல்வெட்டுகளில்‌ 
விஜயநகர என்பதற்குப்‌ பதிலாக வித்யாநகர எனும்‌ 
சொல்லாடல்‌ பயன்படுத்தப்பட்டிருப்பதால்‌ 
விஜயநகர அரசர்களின்‌ தொடக்கக்‌ காலத்திலேயே 
வித்யாரண்யர்‌ இருந்திருக்கிறார்‌ என்பதை 
வரலாற்று ரீதியாக நிறுவ முயன்றிருக்கிறார்கள்‌ 
என்று ஹிராஸ்‌ பாதிரியார்‌ விரிவாக 
எழுதியிருக்கிறொர்‌ [17] . 


பண்டைய காலத்தில்‌ ஓலைகள்‌ மூலமே அரசரின்‌ 
ஆணைகள்‌ முதலில்‌ கடத்தப்படும்‌, பின்னர்‌ 
அதனைக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ 
வெட்டிக்கொள்ளுமாறு ஓலையிலேயே 
குறிப்பிடுவார்கள்‌. ஏனெனில்‌ ஓலையின்‌ ஆயுட்காலம்‌ 
குறைவு என்பதால்‌ பொதுமக்கள்‌ அறியும்‌ வகையில்‌ 
அதனைக்‌ கோவில்‌ சுவற்றில்‌ கல்லிலும்‌, கொடை 
பெற்றவர்‌ செம்பில்‌ எழுதி அதனைத்‌ தங்களின்‌ 
சொந்தப்‌ பயன்பாட்டிற்கும்‌ வைத்துக்கொள்வார்கள்‌. 


இப்படியாக வெளிவரும்‌ செப்பேடுகளில்‌ 
பெரும்பாலும்‌ அரசரின்‌ நேரடி ஆணையாக 
இருந்தால்‌ அரசனின்‌ தனித்துவமான முத்திரையை 
அந்தச்‌ செப்பேட்டுத்‌ தொகுப்பில்‌ பொறித்திருப்பர்‌. 
எடுத்துக்காட்டாக, சோழர்களின்‌ திருவாலங்காடு, 
திருவிந்தளுூர்‌, லெய்டன்‌ செப்பேடுகளில்‌ இந்த 


54 


முத்திரையினைக்‌ காணலாம்‌. ஆனால்‌ பிற்காலத்தில்‌ 
குறிப்பாக 12 ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிறகு 
கொடுக்கப்பட்ட சில செப்பேடுகளில்‌ இந்தத்‌ 
தனித்துவமான அரச முத்திரை காணப்படுவது 
இல்லை. 


மேலும்‌ ஆட்சி மாற்றங்கள்‌ நடைபெற்ற காலமாகவும்‌ 
சமூகத்தில்‌ பலவகையான பிளவுகள்‌ ஏற்பட்ட 
குழப்பமான அரசியல்‌ சூழலாலும்‌ உந்தப்பட்‌। 
மக்கள்‌ புதிதாக எழுந்த அரசு தங்களுக்குச்‌ 
சாதகமாக இருக்கும்பட்சத்தில்‌ அவனைப்‌ புகழ்ந்து, 
அவன்‌ தலைமுறை பெருமைகளைக்‌ கவித்துவமாகக்‌ 
கூறி, முந்தைய அரசு எங்களிடம்‌ இருந்து 
பறித்துவிட்ட நிலங்களை எங்களுக்கு மீண்டும்‌ 
வழங்குமாறு கோருவதற்கு ஆதாரமாக இப்படி சில 
செப்பேடுகளை உருவாக்கியோர்களும்‌ உண்டு. 
பாண்டியன்‌ அளித்த வேள்விக்குடி செப்பேட்டில்‌ 
குறிப்பிடப்படும்‌ பல்யாகசாலை முதுகுடுமிப்‌ 
பெருவழுதியின்‌ வழிவந்தவனாகவும்‌, கொற்கை 
நற்கொற்றனின்‌ வழிவந்தவனாகவும்‌ 
சொல்லிக்கொள்ளும்‌ இவ்வாறான செய்திகள்‌ 
நம்பத்தகுந்தது அல்ல என்கிறார்‌ ஹெர்மன்‌ ஜோசப்‌ 
டீகர்‌[18]. 


காகிதங்களின்‌ புழக்கமும்‌ செப்பேடுகளின்‌ 
மறைவும்‌: 

சீனாவில்‌ இருந்து இந்தியாவிற்குக்‌ காஒஇதங்களின்‌ 
புழக்கம்‌ பொ.ஆ 4 ஆம்‌ நூற்றாண்டளவிலேயே 
வந்துவிட்டது என்றாலும்‌ அது அரச 
ஆவணங்களுக்குப்‌ பயன்படுத்தப்படவில்லை. 
இந்தியாவில்‌ இஸ்லாமிய அரசர்களின்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ செப்பேடுகள்‌ பெரிய அளவில்‌ 
பயன்படுத்தப்படாமல்‌ படிப்படியாகக்‌ காஇதப்‌ 


55 


பயன்பாடுகள்‌ வளரத்‌ தொடங்கியது. இதற்குக்‌ 
காரணம்‌ எளிதாக ஆணைகளை வெளியிடலாம்‌ 
என்பதுடன்‌ செப்பேட்டுச்‌ செலவினை 
ஒப்பிடும்போது செலவுகள்‌ மிக மிகக்‌ குறைவு, 
அதுபோக அரசரின்‌ ஆணையைப்‌ பெற்ற உள்ளூர்‌ 
அதிகாரியும்‌ அதில்‌ முத்திரை பொறித்து வழங்குவார்‌. 
இதனால்‌ போலி ஆவணங்கள்‌ தயாரிப்பது 
மட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால்‌ தென்னிந்தியாவில்‌ 
விஜயநகர அரசர்களும்‌, மராத்திய அரசர்களும்‌ இந்து 
அரசர்களாக இருந்ததால்‌ பழைய மரபின்படி 
செப்பேடுகளிலேயே ஆணைகளைப்‌ பிறப்பித்தனர்‌ 
என்கிறார்‌ ஜொனாதன்‌ ப்ளூம்‌[19] . இதனை 
ஒப்பிடும்போது விஜயநகர ஆட்சிக்காலத்தில்‌ 
கிடைக்கப்பெறும்‌ பல செப்பேடுகள்‌ போலியானவை 
அல்லது சந்தேகத்திற்குரியது என்று கோபால்‌[20] 
குறிப்பிடுவது இங்குக்‌ கவனிக்கத்தக்கது. 


விஜயநகர ஆட்சியாளர்களின்‌ நினைவுகள்‌ மராத்திய 
அரசர்களிடமும்‌ இருந்ததால்‌[21] மீண்டும்‌ இந்து 
இராஜ்யத்தினை நிலைநாட்ட மராத்தியர்களும்‌ 
பழைய செப்பேட்டு முறையைப்‌ பின்பற்றியதால்‌ 
அவர்கள்‌ காலத்திலும்‌ போலிகள்‌ உருவாகத்‌ 


தொடங்கின. காகிதத்தில்‌ வழங்கப்படும்‌ 
ஆணைகளைக்‌ கூட உள்ளூரில்‌ செப்பேடுகளில்‌ 
பொறித்துக்கொள்ளும்‌ மனநிலை 


உருவாகிமிருந்தது. இப்படியாக மராத்திய அரசர்‌ 
சிவாஜி போன்ஸ்லே காலத்தில்‌ வழங்கப்பட்டதாக 
ஒரு போலி செப்பேடு கண்டுபிடிக்கப்பட்டதைக்‌ 
குறிப்பிடுகிறார்‌ புஷ்கர்‌ சோஹோனி[22] . உள்ளூர்‌ 
மக்கள்‌ காகித ஆணைகளைச்‌ செப்பேடுகளில்‌ 
பொறித்துக்கொண்டதற்கு இரண்டு காரணங்கள்‌ 
தான்‌ உள்ளன. ஒன்று செப்பேட்டின்‌ வடிவமைப்பு, 
அது சமூகத்தில்‌ பெருமைமிகு அடையாளமாகக்‌ 


56 


காணப்பட்டது. மற்றொன்று காகிதத்தை 
ஒப்பிடும்போது செப்பேடு நீண்ட ஆயுளைக்‌ 
கொண்டிருப்பது என்கிறார்‌ புஷ்கர்‌ சோஹோனி[23] . 


சில சமயங்களில்‌ உண்மையான அரச உத்தரவுகள்‌ 
தொலைந்துவிட்ட அல்லது காணாமல்போகும்‌ 
பட்சத்தில்‌ அவை மறுவுருவாக்கம்‌ செய்யப்பட்டும்‌ 
வந்திருக்கின்றன. ஆனால்‌ இப்படி மறுவுருவாக்கம்‌ 
செய்யப்பட்ட செப்பேடுகள்‌ சில சமயம்‌ சட்டரீதியாக 
அங்கீகரிக்கப்பட்டும்‌ வந்திருக்கிறது என்கிறொர்‌ 
சாலமன்‌ [24] . ஆனால்‌ அவற்றின்‌ நம்பகத்தன்மையை 
உள்ளூர்‌ அதிகாரிகள்‌ உறுதி செய்வார்கள்‌ எனக்‌ 
குறிப்பிடுகிறார்‌ அவர்‌. 


செப்பேட்டில்‌ வடமொழி மற்றும்‌ தமிழ்‌ மொழி: 

இதுவரையில்‌ போலியாக உருவாக்கப்பட்ட 
செப்பேடுகள்‌ எப்படிக்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன 
என்பதை விரிவாகப்‌ பார்த்தோம்‌. இப்போது 
செப்பேட்டில்‌ இரண்டு மொழிகள்‌ கையாளப்பட்ட 
தகவல்களையும்‌ சமகாலக்‌ கொடையினையும்‌, 
கொடையாளர்‌ விவரங்களையும்‌, நில 
எல்லைகளையும்‌, சாட்சிகளையும்‌ தமிழ்‌ மொழியில்‌ 
(Vernacular Language) குறிப்பிட்டு அமைகின்றன. 
தமிழ்நாட்டில்‌ கிடைத்த பெரும்பாலான 
செப்பேடுகள்‌ இவ்வாறான முறையிலேயே 
அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டாகப்‌ பல்லவ அரசன்‌ 
சிம்மவர்மனின்‌ பள்ளன்‌ கோவில்‌ செப்பேட்டையும்‌ 
இராஜேந்திர சோழனின்‌ திருவாலங்காடு 
செப்பேட்டையும்‌ ஒப்பிடுகையில்‌ மேற்சுட்டிய 
விடயங்களை எளிமையாக அறியலாம்‌. இவற்றில்‌ 


வடமொழி பகுதியைப்‌ பெரும்பாலும்‌ 
பிராமணர்களே எழுதி வந்துள்ளார்கள்‌ என்பது 
திருவாலங்காடு போன்ற சோழர்காலச்‌ 


57 


செப்பேடுகளில்‌[25] இருந்து அறியமுடிகுறது. இவை 
பெரும்பாலும்‌ புராணத்‌ தொன்மையை மட்டுமே 
உயர்த்துவதால்‌ இதன்‌ நம்பகத்தன்மை முற்றிலும்‌ 
சந்தேகத்திற்குரியது. 


ஆனால்‌ வரலாற்றுச்‌ செய்திகளையும்‌ சமகாலத்‌ 
தகவல்களையும்‌ வழங்கும்‌ பகுதி வெகுமக்கள்‌ 
மொழியான தமிழில்‌ மட்டுமே இருப்பது ஆழ்ந்து 
கவனிக்கத்தக்கது. இதனால்‌ புராணத்தையும்‌ 
வரலாற்றையும்‌ பண்டைய காலம்‌ முதலே 
தனித்தனியாக வெவ்வேறு மொழி வழி 
அணுகிமிருப்பதும்‌, தமது புராணப்‌ பெருமைகளை 
எல்லாம்‌ வெகுமக்களுக்குப்‌ புரியாத வகையில்‌ 
வடமொழியிலும்‌, உண்மையான வரலாற்றுத்‌ 
தகவல்களைப்‌ புரியும்படி தமிழ்‌ மொழியிலும்‌ எழுதி 
இருப்பது உறுஇயாஇறது. ஆகையால்‌ ஒரு 


செப்பேட்டினை ஆராயும்போது பலதரப்பட்ட 
கண்ணோட்டங்களிலும்‌ ஆராய்ந்து அதன்‌ 
உண்மைத்தன்மையை உறுது செய்வது 
அவசியமாஇறது. 

முடிவுரை: 


மேற்படி தகவல்களை முழுமையாகத்‌ தொகுத்துப்‌ 
பார்த்தால்‌ நில உரிமைகளைக்‌ கோருவது, கோவில்‌ 
சார்ந்த நிர்வாகம்‌ மற்றும்‌ வழிபாட்டு உரிமைகளைக்‌ 
கோருவது, சுயசாதிப்பற்று அல்லது 
குடிப்பெருமைகளும்‌ தான்‌ போலி செப்பேடுகள்‌ 
உருவாக முக்கிய காரணங்களாக இருக்கிறது 
என்பதை வெளிப்படையாகவே அறிந்துகொள்ள 
முடிகிறது. வரலாற்றுக்‌ காலத்தில்‌ மட்டுமல்ல 
இன்றுவரையிலும்‌ இதே காரணங்களுக்காகப்‌ போலி 
ஆவணங்கள்‌ உருவாக்கப்பட்டு வருகின்றன. எனவே, 
தமிழக வரலாற்றையும்‌ பண்பாட்டையும்‌ 


58 


உண்மையாகவும்‌ நேர்மையாகவும்‌ அறிந்துகொள்ள, 
செப்பேடுகளைக்‌ கவனமாக அணுகவேண்டியது 
அவசியமாறெது. 


இக்கட்டுரை வாயிலாக வரலாற்று ரீதியாகப்‌ போலி 
ஆவணங்கள்‌ உருவான வரலாற்றையும்‌, அதன்‌ 
நோக்கம்‌ மற்றும்‌ தேவையையும்‌, அவற்றைக்‌ 
கண்டறியும்‌ முறையையும்‌ விரிவாக 
நிறுவியிருப்பதன்‌ காரணம்‌, தமிழக வரலாற்றை 
வெறும்‌ சாது, மதம்‌, மொழி, இனம்‌ என்ற எந்தவொரு 
சார்பிலும்‌ அணுகாமல்‌ அறிவியல்‌ துணைகொண்டு 
அணுகி ஆராய்ந்தால்‌ மட்டுமே உண்மையான 


வரலாற்றையும்‌ பண்பாட்டையும்‌ அனைவரும்‌ 
ஏற்றுக்கொள்ளும்‌ வகையில்‌ இவ்வுலகிற்கு 
எடுத்துக்காட்ட முடியும்‌ என்பதை 
உணர்த்துவதற்கேயாகும்‌. 

குறிச்சொற்கள்‌: 


போலி செப்பேடுகள்‌, சமய பண்பாடு, கொடை, 
ஆட்சிப்‌ பரப்பு, காதெம்‌, செப்பேடு உருவாக்கம்‌ 


சான்றாதாரங்கள்‌: 

1. Epigraphia Indica Vol. 1, page 67 

2. மனுஸ்மிருதி 9.232 

3. யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி 1.240 


4. கூடஷாஸனகர்த்றூ'ம்‌ஷ்ச ப்ரக்ருதனாம்‌' ௪ 
தூஷகான்‌ | 
ஸ்த்ரீபாலப்ராஹ்மணக்னாம்‌'ஷ்ச ஹன்யாத்‌ 


த்விஷ்‌ ஸேவினஸ்ததா ?? ॥ 232 ॥ 


59 


5. ‘A forged copper plate inscription from Eastern Bengal'- 
Annual Report 1907- 08 of Archaeological Survey of India, page 
255 

6. Indian Antiquary Vol 21, page 44 

7. Elements of South Indian Paleography from fourth century to 
the Seventeenth Century A.D by A.C.Burnell, page 28 

8. Indian Charters on Copper Plates by Albertine Gaur, page 8 
9. Indian Antiquary Vol.7, page 209 

10. Ibid. Page 217 

11. Indian Antiquary Vol. 13, page 185 

12. Catalogue of Copper-Plate Grants by J.R.Henderson, page 
67 

13. Ibid. Page 78 

14. Ibid. Page 43 

15. Ibid. Page 48 

16. Elements of South Indian Paleography by A.C.Burnell, page 
77 

17. Beginnings of Vijayanagara History by Rev. H. Heras, page 
28-34 

18. Kavya in South India: Old Tamil Cankam Poetry by Herman 
Joseph Hugo Tieken, page 132 

19. Paper before print: The history and impact of paper in the 
Islamic world by Jonathan M. Bloom 

20. Inscriptions of the Vijayanagara Rulers, Vol.2 by B.R. Gopal & 
Shrinivas Ritti 

21. The Frontiers of Memory: What the Marathas Remembered 
of Vijayanagara by Sumit Guha, Modern Asian Studies, Vol 43, 
page 269 

22. A large feature article with illustrations was published by 
Baban Thakkar, "Kartavyakathor Dayisagar" in the Marathi 
newspaper Sakal, Pune edition, 15. January 1995, Sunday 
Supplement no. 2, p. 4. 


60 


23. Paper documents and copper plates: localization of 
hegemonic practices by Pushkar Sohoni, Bulletin of SOAS, Vol 79, 
page 91 

24. The fine art of forgery by Saloman, page 107 

25. இராசேந்திர சோழனின்‌ திருவாலங்காட்டுச்‌ 
செப்பேடுகள்‌, சா.கஇருஷ்ணமூர்த்து, உலகத்‌ 
தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 2014 


விக்னேஷ்‌ சீனிவாசன்‌, 

முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌, 

தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை. 
அலைபேசி - +91 97883 99539. 
மின்னஞ்சல்‌: vigneshsrinivasang@gmail.com 


61 


6. ஜெர்மனியில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட 
கற்காலப்‌ புதைகுழி 


- முனைவர்‌ க.சுபாஷிணி 


ஜெர்மனியில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட மனித, கால்நடை 
மற்றும்‌ தேர்‌ அடங்‌ஒய 'வியக்க வைக்கும்‌' கற்காலப்‌ 
புதைகுழி; ஜெர்மனியின்‌ சாக்சனி-அன்ஹால்ட்‌ 
மாநிலத்தின்‌ தலைநகரான மாக்டெபர்க்‌ அருகே 
உள்ள ஒரு தொழில்துறை பூங்காவில்‌ நிகழ்த்தப்பட்ட 
அகழாய்வில்‌ தொல்பொருள்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ 
மனித மற்றும்‌ விலங்குகளின்‌ எச்சங்கள்‌ மற்றும்‌ ஒரு 
பழங்காலச்‌ சடங்கின்‌ ஒரு பகுதியாக இருந்த தேரின்‌ 
எச்சங்கள்‌ அடங்கிய கற்காலப்‌ புதைகுழியைக்‌ 
கண்டுபிடித்துள்ளனர்‌. 


சாக்சனி-அன்ஹால்ட்டின்‌ மரபுரிமைப்‌ பாதுகாப்பு 
மற்றும்‌ தொல்லியல்‌ துறையின்‌ மாநில 
அலுவலகத்தின்‌ அறிக்கையின்படி, பல 
புதைகுழிகளைக்‌ கொண்ட இந்த ஆய்வுத்தளத்தில்‌ 
6,000 ஆண்டுகள்‌ பழமையான "புதைகுழி மேடுகள்‌" 
உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும்‌, ஒரு 
புதைகுழி உள்ள மேடு குறிப்பிடத்தக்க வகையில்‌ 
ஆய்வாளர்களை வியக்க வைத்தது. இது இறப்புச்‌ 
சடங்கு செய்யப்பட்டு இறந்த ஒரு மனிதர்‌ 
புதைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கலாம்‌ என்று 
ஆராய்ச்சியாளர்கள்‌ கருதுகிறார்கள்‌. 35 முதல்‌ 40 
வயதுடைய இறந்த ஒரு மனிதனின்‌ எலும்புக்கூடுகள்‌ 
இவை. அவர்‌ இறந்த பின்‌ இரண்டு கால்நடைகள்‌, 
மற்றும்‌ ஒரு தேர்‌ ஆகியவை சேர்த்து வைக்கப்பட 
வகையில்‌ இது அகழாய்வில்‌ கிடைத்துள்ளது. 


62 


Archaeologists excavate the burial of a man and two cattle. 
(Image credit: State Office for Heritage Management and Archeology Saxony-Anhalt, Oliver Dietrich) 


An aerial view of the burial site, which includes the male individual, cattle remains and the remnants of a 
chariot. (Image credit: State Office for Heritage Management and Archaeology Saxony-Anhalt, Klaus 


Bentele) 

இது முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாகவும்‌ 
ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. ஏனெனில்‌ 
வாழ்வாதாரத்திற்கு முக்கியமானது கால்நடை. 
அப்படி முக்கியத்துவம்‌ வாய்ந்த கால்நடையை இந்த 
இறந்தவருக்காக இம்மக்கள்‌ 
பலிகொடுத்திருக்கின்றனர்‌. தெய்வத்துக்கு 


63 


வழங்கப்படுவது போன்ற தன்மையை இது 
வெளிப்படுத்துகின்றது. ஏனெனில்‌ இறந்து போனவர்‌ 
மிக முக்கியமானவராகவோ, ஒரு இனக்குழு 
தலைவராகவும்‌ கூட இருக்கலாம்‌ என்றும்‌ 
ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. 


இங்கிருக்கும்‌ மேலும்‌ ஒரு புதைகுழி மேடு பொ.ஆ 
4100 மற்றும்‌ 3600 கால வாக்கில்‌ ஜெர்மனியில்‌ இருந்த 
புதிய கற்காலக்‌ கலாச்சாரமான பால்பெர்க்‌ 
குழுவினரின்‌ புதைகுழிகளில்‌ ஒன்றைத்‌ 
தொல்பொருள்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ கண்டறிந்தனர்‌. 
அந்த மேட்டில்‌ 66 அடி (20 மீட்டர்‌) நீளமும்‌ 98 அடி (30 மீ) 
நீளமும்‌ கொண்ட இரண்டு பெரிய, ட்ரெப்சாய்டல்‌ 
மரத்தினால்‌ உருவாக்கப்பட்ட  w௦௦ burial chambers 
அறைகள்‌ உள்ளன. ஒவ்வொரு அறையும்‌ 
ஏறக்குறைய 660 அடி (200 மீ இடைவெளியில்‌ உள்ளது. 


இந்த இரண்டு புதைகுழிகளுக்கும்‌ உள்ள தொடர்பை 
ஆராய்ந்த போது சுமார்‌ 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு, 
இறந்தோர்‌ சடங்கில்‌ "கால்நடைகள்‌ பலியிடப்பட்டு, 
மக்கள்‌ ஊர்வலம்‌ செல்லும்‌ பாதையாக" இப்பகுதி 
இருந்திருக்கலாம்‌ என்று இவ்வாய்வுக்‌ குழு 
வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. 


தகவல்‌ உதவி: 

‘Astonishing’ Neolithic burial containing a human, cattle and 
chariot discovered in Germany 
https://www.livescience.com/archaeology/astonishing-neolithic- 
burial-containing-a-human-cattle-and-chariot-discovered-in- 
germany 


64 


7. “குணம்‌ கொல்லாது” 


-- முனைவர்‌ ப.பாண்டியராஜா 


ஒருவரைப்‌ பற்றி இல்லாததும்‌ பொல்லாததும்‌ 
சொல்லி, அவரைப்‌ பற்றி நல்லெண்ணம்‌ 
கொண்டவர்களின்‌ மனத்தில்‌ ஒரு தவறான எண்ணம்‌ 
ஏற்படுத்துவதை ஆங்கிலத்தில்‌ character assassination 
என்பார்கள்‌. இதற்குரிய தமிழ்ச்சொல்‌ என்ன என்று 
யோசிக்கவேண்டாம்‌. சங்க இலக்கியம்‌ அதனை 


நமக்குத்‌ தருகிறது. அப்படிப்பட்ட ஆட்கள்‌ எல்லா 
நாடுகளிலும்‌ எல்லாக்‌ காலங்களிலும்‌ 
இருந்திருக்கிறார்கள்‌. 


மதுரை மருதன்‌ இளநாகனார்‌ என்ற புலவர்‌ 
பாண்டியன்‌ இலவந்திகைப்‌ பள்ளித்‌ துஞ்சிய 
நன்மாறன்‌ என்ற மன்னனுக்கு அறிவுரை 
கூறுவதாகப்‌ புறநானூறு எனும்‌ நூலில்‌ ஒரு பாடல்‌ 
(பாடல்‌ 55) உள்ளது. அதில்‌ இவ்வாறு அவர்‌ கூறுகிறார்‌. 


அற நெறி முதற்றே அரசின்‌ கொற்றம்‌ 

அதனால்‌ நமர்‌ எனக்‌ கோல்‌ கோடாது 

பிறர்‌ எனக்‌ குணம்‌ கொல்லாது 

ஞாயிற்று அன்ன வெம்‌ திறல்‌ ஆண்மையும்‌ 
15 

திங்கள்‌ அன்ன தண்‌ பெரும்‌ சாயலும்‌ 

வானத்து அன்ன வண்மையும்‌ மூன்றும்‌ 

உடையை ஆகி இல்லோர்‌ கையற 

நீ நீடு வாழிய நெடுந்தகை 


65 


இதன்‌ அடிநேர்‌ உரை. 


அறநெறியை முதலாவதாகக்‌ கொண்டதுவே 
ஆளுவோர்‌ வெற்றி, 

அதனால்‌, நம்மவர்‌ என்று நடுநிலை தவறாமல்‌ 
மற்றவர்‌ என்று அவர்‌ நற்குணங்களைப்‌ பழிக்காமல்‌ 
சூரியனைப்‌ போன்ற வெம்மையான 
ஆற்றலையுடைய வீரமும்‌, 

திங்களைப்‌ போன்ற குளிர்ந்த பெரிய மென்மையும்‌, 
மழையைப்‌ போன்ற ஈகையும்‌, ஆகிய இந்த 
மூன்றனையும்‌ 

உடையவன்‌ ஆக, இல்லாதவர்களே 
இல்லையெனும்படி 

நீ நெடுங்காலம்‌ வாழ்வாயாக நெடுந்தகையே! 


பார்த்தீர்களா? 


கோல்‌ என்பது செங்கோல்‌. கோல்‌ கோடுதல்‌ என்பது 
நடுவுநிலை தவறுதல்‌. 
“கோடாமை சான்றோர்க்கு அணி” - திருவள்ளுவர்‌. 


நம்மவர்‌ என்பதற்காக நடுவுறிலை தவறக்கூடாது. 


அடுத்ததைப்‌ பாருங்கள்‌. 

"பிறர்‌ எனக்‌ குணம்‌ கொல்லாது” 

வேறு ஒருவர்‌ என்பதற்காக அவரைப்‌ 
பழிக்கக்கூடாது. இதனைச்‌ சொல்ல வந்த புலவர்‌ 


கூறுகிறார்‌. “குணம்‌ கொல்லாது” - இதுதான்‌ character 
assassination. 


66 


8. ஐந்திரம்‌ தமிழ்‌ நூலே! 


_ திருவள்ளுவன்‌ இலக்குவனார்‌ 


தொல்காப்பியப்‌ பாயிரத்தில்‌ “ஐந்திரம்‌ நிறைந்த 
தொல்காப்பியன்‌” என்னும்‌ அடியில்‌ குறிப்பிட்டுள்ள 
'ஐந்திரம்‌' என்பது தமிழ்‌ நூலே. இது குறித்த 
கருத்துகள்‌ அடிப்படையில்‌ இக்கட்டுரையைக்‌ 
காண்போம்‌. 


இலக்கணம்‌ அறியார்‌ இலக்கண நூலை எங்ஙனம்‌ 
எழுதியிருப்பர்‌? 


ஐந்திரம்‌ என்பதைச்‌ சமற்கிருத நூலாகச்‌ சிலர்‌ 
திரித்துக்‌ கூறுகின்றனர்‌. அதை நம்பும்‌ சிலரும்‌ 
அவ்வாறே கூறுகின்றனர்‌. தொல்காப்பியர்‌ 
காலத்திலோ அதற்கு முன்னோ சமற்கிருதத்தில்‌ 
இலக்கண நூல்‌ உருவாகவே வாய்ப்பில்லை. 
"ஆரியர்கள்‌ தமிழர்களோடு உறவாடித்தான்‌ தமிழ்‌ 
இலக்கிய இலக்கணங்களை அறிந்தார்கள்‌. 
ஆரியர்களுக்கு முதன்முதலில்‌ இலக்கியம்‌, 
இலக்கணம்‌ என்றால்‌ என்ன என்றே தெரியாது. 
(எழுத்துகளை வகைப்படுத்தியவர்கள்‌ தமிழர்களே.” 
என்கிறொர்‌ மறைமலை அடிகள்‌ (தமிழின்‌ 
தனிச்சிறப்பு அத்தகையவர்கள்‌ தமிழர்களுக்கு 
முன்னோடியாக இலக்கண நூல்‌ படைத்தனர்‌ என்பது 
நம்பும்படியாகவா உள்ளது? தமிழ்‌ முதலிய பிற 
மொழிகளில்‌ உள்ள சிறந்த இலக்கியங்களை மொழி 
பெயர்த்து வைத்துக்‌ கொண்டு தங்கள்‌ நூலே 


67 


முதன்மையான என்று பொய்‌ கூறும்‌ ஆரியத்தினர்‌ 
இதிலும்‌ அவ்வாறே பொய்‌ கூறியுள்ளனர்‌. 


எழுத்தமைப்பே இல்லாக்‌ காலத்தில்‌ எவ்வாறு 
இலக்கண நூலை உருவாக்கிமிருப்பர்‌? 


"ஆரியம்தான்‌ தமிழை நோக்கித்‌ தன்‌ 
எழுத்தமைப்பை ஆக்கிக்‌ கொண்டது” என்கிறார்‌ 
பேரா.சி.இலக்குவனார்‌. “பிராமணர்கள்‌, தமிழ்‌ 
நாட்டில்‌ குடியேறுவதற்கு முன்னரே தமிழர்கள்‌ 
எழுத்துக்‌ கலையினை அறிந்திருந்தனர்‌. 
பிராமணர்கள்‌ அப்போது அங்கு வழக்கத்திலிருந்த 
தமிழ்‌ வரி வடிவெழுத்துகளோடு சமசுகிருத 
ஒலிகளை வெளியிடக்‌ கூடிய சில 
வடிவெழுத்துகளையும்‌ சேர்த்துத்‌ தமிழ்‌ வரி வடி 
வெழுத்துகளைத்‌ இருத்தி அமைத்தனர்‌” என்று இரு. 
எல்லிசு கூறுவதை எடுத்துக்காட்டாகத்‌ 
தருகறொர்‌(தொல்காப்பிய ஆராய்ச்சி: பக்கம்‌: 39). 
மேலும்‌, தொல்காப்பியர்‌ காலத்திற்குப்‌ பின்னர்தான்‌ 
ஆரியர்கள்‌ எழுத்து வடிவைத்‌ திருத்தி அமைத்துக்‌ 
கொண்டனர்‌ என்றும்‌ விளக்குகிறார்‌ (தொல்காப்பிய 
ஆராய்ச்சி: பக்கம்‌: 44). எனவே, தொல்காப்பியக்‌ 
காலத்திற்கு முன்னர்‌ ஆரியர்க்கு எழுத்து வடிவே 
இல்லாத பொழுது ஐந்திரத்தைச்‌ சமற்கிருத நூலாகச்‌ 
சொல்வது முழுப்பொய்‌அன்றி வேறில்லை. 


ஐந்திறம்‌ என்று சமற்கிருதச்‌ சொல்‌ எதுவும்‌ இல்லை 


ஐந்திறம்‌ என்று சமற்கிருதச்‌ சொல்‌ எதுவும்‌ இல்லை. 
ஐந்து - திறம்‌ = ஐந்திறம்‌. ஐம்பால்‌ என்பதுபோல்‌ 
ஐந்திறம்‌ எனப்பட்டது. ஆனால்‌ சமற்கஇிருதத்தில்‌ ஐந்து 
என்ற சொல்லோ திறம்‌ என்ற சொல்லோ இல்லை. 
தமிழில்‌ இருந்து சென்ற 'பஞ்ச' என்பதுதான்‌ ஐந்தைக்‌ 


68 


குறிக்கும்‌. பஞ்சு விளையும்‌ பருத்திச்‌ செடியின்‌ பூ 
ஐந்து இதழ்களை உடையது. ஐந்து இதழ்கள்‌ உடைய 
பிற பூக்களும்‌ உள்ளன. ஆனால்‌ மக்களின்‌ உடைத்‌ 
தேவைக்குரிய பஞ்சின்‌ முதன்மையால்‌ பஞ்சை 
நன்கு அறிந்திந்தனர்‌. இந்தப்‌ பஞ்சிலிருந்துதான்‌ 
'பஞ்ச' என ஐந்து என்னும்‌ பொருளைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌ சமற்கிருதத்தில்‌ தோன்றியது. எனவே, 
முற்றிலும்‌ தமிழ்ச்‌ சொல்லாக ஐந்திரம்‌ அல்லது 
ஐந்திறம்‌ இருக்கும்‌ பொழுது அதனைச்‌ சமற்கிருதச்‌ 
சொல்லாகக்‌ கருதுவது முற்றிலும்‌ தவறு. நூலின்‌ 
பெயர்‌ தமிழாக இருக்கும்‌ பொழுது எங்ஙனம்‌ 
ஐந்திறம்‌ சமற்கிருத இலக்கணமாக இருக்கும்‌. 
தமிழ்ப்பெயர்களை எல்லாம்‌ மாற்றும்‌ 
சமற்கருதத்தார்‌ ஐந்திறம்‌ என்பதை மாற்ற 
இயலாமல்‌ இலக்கண நூல்‌ எனக்‌ குறிப்பிடவே ஐந்திர 
வியாகரணம்‌ என்றனர்‌. சுருக்கமாக ஐந்திரம்‌ என்று 
அழைக்கப்படுவதாகவும்‌ அடுத்த பொய்யை 
அவிழ்த்து விட்டுள்ளனர்‌. எனவே, தமிழ்ப்பெயர்‌ 
உடைய 'ஐந்திறம்‌' தமிழ்‌ நூலே. 


'ஐந்திர' என்னும்‌ சொல்லின்‌ பொருள்கள்‌ 


அகராதிகளில்‌ 'ஐந்திர' என்னும்‌ சொல்‌ உள்ளது. 
ஐந்திர என்றால்‌ சமற்கருதத்தில்‌ இந்திரனுக்குச்‌ 
சொந்தமானது அல்லது புனிதமானது; இந்திரனிடம்‌ 
இருந்து வருவது அல்லது தொடர்வது; இந்திரனுக்கு 
அளிக்கப்படும்‌ பலியின்‌ ஒரு பகுதி; ஐந்திரி என்பது 
இந்திரனைக்‌ குறிப்பிடும்‌ ஒரு கூற்று; இந்திரனின்‌ 
காலாண்டு;  இழக்கு; மார்கசிர்ச மாதத்தின்‌ 
இரண்டாம்‌ பாதியில்‌ எட்டாவது நாள்‌; இந்திரனின்‌ 
ஆற்றல்‌; ஒரு வகை வெள்ளரி; ஏலக்காய்‌; துரதிர்ட்டம்‌ 
எனப்‌ பொருள்கள்‌. அச்சொல்லுக்கு 


69 


இலக்கணத்தையோ இலக்கண வகையையோ 
குறிப்பிடும்‌ எப்பொருளும்‌ இல்லை. 


தொல்காப்பியத்திற்குப்‌ பிந்தையதே சமணம்‌ 


சிலர்‌, ஐந்திரம்‌ என்பதைச்‌ சமணர்‌ நூலாகக்‌ கதை 
கட்டுகின்றனர்‌. நூல்களின்‌ காலங்களை எல்லாம்‌ 
தவறாகவே காட்டும்‌ ஆரியப்‌ புரட்டை நம்பும்‌ 
தமிழறிஞர்களும்‌ அதை நம்பி விடுகின்றனர்‌. சமண 
சமயத்தைத்‌ தோற்றுவித்த மகாவீரர்‌ காலம்‌ கழு 539 
- 467 ஆகும்‌. தொல்காப்பியர்‌ காலம்‌ இ.மு.10 ஆம்‌ 
நூற்றாண்டிற்கும்‌ கிமு. 7 ஆம்‌ நூற்றாண்டிற்கும்‌ 
இடைப்பட்டது என்பர்‌ தொல்காப்பிய அறிஞர்‌ 
பேரா.முனைவர்‌ சி.இலக்குவனார்‌. கோவிலூர்‌ 
திருமடமும்‌, செம்மொழித்‌ தமிழாய்வு மத்திய 
நிறுவனமும்‌ இணைந்து 2010 இல்‌ நடத்திய 
தொல்காப்பியர்‌ கால ஆராய்ச்சிக்‌ கருத்தரங்கத்தில்‌ 
தொல்காப்பியர்‌ காலம்‌ இ.மு.711 என்று 
வரையறுத்துள்ளனர்‌. அவ்வாறிருக்க தொல்காப்பியர்‌ 
காலத்திற்குப்‌ பிந்தைய காலத்தில்‌ உருவான சமண 
சமயம்‌ தொல்காப்பியர்‌ காலத்திற்கு முன்பே 
இருப்பதுபோல்‌ சொல்வது பொருந்துமா? எனவே, அது 
தவறு என்பது நன்கு தெளிவாஇறது. 


வடமொழி இலக்கண நூலாசிரியர்‌ அறுபத்து நால்வர்‌ 
என்னும்‌ புரட்டு 


"இந்திரனுக்குப்‌ பின்னும்‌ பாணினிக்கு முன்னுமாக 
ஒருவன்‌ பின்‌ ஒருவராய்‌ வந்த வடமொழி இலக்கண 
நூலாசிரியர்‌ அறுபத்து நால்வர்‌ என்பர்‌. இவர்கள்‌ 
ஒவ்வொருவர்க்கும்‌ முப்பதாண்டுகளாக வைத்துக்‌ 
கணக்கிடுங்கால்‌ இந்திரனுக்கும்‌ தொல்காப்பியம்‌ - 
பாணினிக்கும்‌ இடைப்பட்ட காலம்‌ 1920 


70 


ஆண்டுகளாம்‌.” என்பது அடுத்த புரட்டாகும்‌. ஆனால்‌ 
இதை மெய்யென்று நம்பி, க.வெள்ளைவாரணனார்‌, 
தொல்காப்பியம்‌(வரலாறு) என்னும்‌ தம்‌ நூலில்‌ 
எடுத்தாண்டுள்ளார்‌. 


எழுத்தே உருவாக்காதவர்கள்‌ எங்ஙனம்‌ இலக்கண 
நூலை எழுதியிருக்க முடியும்‌? அதுவும்‌ 64 சமற்கிருத 
இலக்கண நூல்‌ உருவாகியிருக்க முடியும்‌? எனவே, 
இதுவும்‌ தவறேயாகும்‌. காலங்களை முன்னதாகவே 
கூறும்‌ வஞ்சகத்தாலும்‌ எதுவும்‌ சமற்கிருதத்தில்‌ 
இருந்து வந்ததாக நிலைநாட்டும்‌ கயமையாலும்‌ 
இவ்வாறு தவறாகக்‌ கூறப்பட்டுள்ளது. 


ஐந்திரம்‌ தமிழிலக்கண நூலே! 


'தொல்காப்பியம்‌' என்னும்‌ முகநூல்‌ பக்கத்தில்‌ 
ஐந்திரம்‌ குறித்துப்‌ பின்வருமாறு 
தெரிவிக்கப்பட்டுள்ளது: 


தந்திரம்‌ எனும்‌ நூல்‌ உண்மையில்‌ தமிழிலக்கண 
நாலே! பண்டைத்தயிம்‌ இலக்கண நூல்‌. (Ainthiram 6 an 
ancient treatise on Tamil Grammar, being the basic and source 
work for ancient extant Tamil Grammar, Tolkappiyam) 
உண்மையில்‌ இந்திய மொழிகளுக்கு இலக்கணம்‌ 
வகுக்க எடுத்துக்காட்டாக விளங்யெதும்‌, பாணினி 
என்பானது வடமொழி யிலக்கணத்திற்குக்‌ 
காலத்தால்‌ மிகவும்‌ கொன்மையானகதுமாகிய 
முந்துதயிம்‌ இந்திய இலக்கணப்‌ பொது நூலே அது (9 
pan Indian proto-Tamil Grammar, which set an example for later 
grammarians in different languages in ancient India, many 
centuries prior to Panini’s Sanskrit Grammar). 


71 


சரி இந்த ஐற்கிரன்‌' எனும்‌ சொற்பிறப்பு பற்றி 
ஆராய ங்கால்‌ என்ன தெரிகிறது? 


ஜு என்பது மேன்மை, உயர போன்றவற்றைக்‌ 
குறிப்பதாகும்‌. இந்த ஐ என்பதிலிருந்தே ஐயன்‌, 
தந்தன்‌, தந்திரன்‌ எனும்‌ சொற்கனாம்‌ 
பிணைந்துள்ளன. ஐநஇரன்‌ எனும்‌ சொல்லிலிருந்தே 
தந்திரம்‌ எனும்‌ சொல்லும்‌ பிறந்துள்ளது. இதனை, 
பலம்‌ எனும்‌ சொல்‌ புலக்கன்‌ என்றும்‌, புலந்சன்‌ 
என்றும்‌, பின்னர்‌ அஃதே புலற்திரன்‌ என்றும்‌ 
திரிக்கமையையும்‌, மாந்கன்‌ எனுஞ்‌ சொல்‌ மாந்தன்‌ 
என்று திரிற்கள்ளமையையும்‌ ஓப்புநறோக்கி 
அறியலாம்‌. 


இப்ப்டி ஜந்திரன்‌ என்பானால்‌ இயற்றப்பட்ட 
தமியிலக்கண்‌ நூலே தந்திரம்‌ எனப்பட்டது. ஐந்தன்‌” 
எனும்‌ பெயர்‌ இன்றும்‌ துளு மொழியில்‌, ஐத்து, 
த்தப்ப என்றும்‌ வழங்கிவருகிறது. அகேயபோல்‌ 
பெண்பாற்பெயராக ஐந்தக்க, ஜந்தம்மா, ஜத்தை என 
வமங்குவருகளையும்‌ ஓப்புநறோக்கினால்‌, 
அனைத்தும்‌ விளங்கும்‌. இந்த ஐந்தரம்‌ எனுஞ்‌ சொல்‌, 
ஒருவகைப்‌ பனைமரத்கைக்‌ குறிக்கிறது. இச்சொல்‌ 
யாழ்ப்பாண வழக்கில்‌ உள்ளதாகும்‌. பனைமர்க்கைக்‌ 
குறிப்பதால்‌ இது பனையன்‌ என்னும்‌ பொருளில்‌ 
வழங்கப்பட்டிருக்கலாம்‌. தொல்காப்பியர்‌ தமக்கு 
முன்பே பரக்க புட்‌ ஐந்திரம்‌ என்னும்‌ 
தமியிலக்கணக்சை நன்கு கற்றவராதலால்‌, 
முந்துநூல்‌ மரபினைப்‌ பேணிக்‌ காக்கள்ளார்‌. 


உரையாசிரியர்களின்‌ தவறான உரை 
அடிப்படையில்‌ தவறான விளக்கம்‌ 


72 


உரையாசிரியர்களின்‌ தவறான உரை 
அடிப்படையில்‌ பின்வருமாறு ஐந்திரம்‌ சமற்கிருத 
நூல்‌ எனச்‌ சொல்லப்படுகிறது. “இந்திரனால்‌ 
செய்யப்பட்ட நூல்‌ ஐந்திரம்‌ என்னும்‌ பெயர்‌ ஏற்றது 


வடமொழி வழக்கு. ஐந்திரம்‌ நிறைந்த 
தொல்காப்பியன்‌' என்ற பனம்பாரனார்‌ கூற்றுக்குச்‌ 
சிவஞான முனிவர்‌, 'வட மொழியினும்‌ 


வல்லனாயினான்‌ என்பார்‌ ஐந்திரம்‌ நிறைந்த 
'தொல்காப்பியன்‌' என்று பொருள்‌ உரைத்தார்‌. 


தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ ஐந்திரமானது 
வடமொழியில்‌ சிறந்த இலக்கண நூலாக 
விளங்கிற்று. இதையும்‌ தொல்காப்பியர்‌ நன்கு 
பயின்றிருந்தாராகலின்‌ அவரை ஐந்திரம்‌ நிறைந்த 
தொல்காப்பியன்‌ என்று பனம்பாரனார்‌ கூறினார்‌.” 
ஐந்திரம்‌ என்பது சமற்கிருத மொழியில்‌ எழுந்த நூல்‌ 
என்று முனைவர்‌ ச.வே.சுப்பிரமணியன்‌ தெளிவுரை 
எழுதியுள்ளார்‌. இக்கருத்துகள்‌ ஏற்கும்படி யில்லை. 
தமிழ்‌ மொழிக்கு இலக்கணம்‌ வகுக்கத்‌ திட்டமிட்ட 
அறிஞர்‌ தொல்காப்பியர்‌ நூற்றுக்கணக்கிலான தமிழ்‌ 
இலக்கணப்‌ புலவர்களை மேற்கோளாகச்‌ சுட்டும்‌ 
அறிஞர்‌ தொல்காப்பியர்‌ வேற்றுமொழி இலக்கண 
நூலில்‌ புலமை பெற்றுள்ளதாகக்‌ கூறத்‌ தேவையும்‌ 
இல்லை. இஃது ஒப்பிலக்கண நூலுமன்று. எழுதாக்‌ 
கிளவியாகவும்‌ பண்படா நிலையிலும்‌ இருந்த 
தொல்காப்பியர்‌ காலச்‌ சமற்கருதத்திலும்‌ அவருக்கு 
முன்பும்‌ சமற்கிருத இலக்கண நூல்‌ இருந்ததென்பது 
ஆரியரின்‌ வழக்கமான கட்டுக்கதையே! 
இக்கதையை நம்புவோரும்‌ பிராமணீயத்தை 
உயர்த்துவதைப்‌ பெருமையாகக்‌ கொள்வோரும்‌ 
ஐந்திரத்தை ஆரிய நூலாக்கி விட்டனர்‌. 


73 


'விழுநூல்‌' தமிழ்‌ நூலே 


"விண்ணவர்‌ கோமான்‌ விழுநூல்‌” எனச்‌ 
சிலப்பதிகாரத்தில்‌ இளங்கோவடிகள்‌ குறிப்பிடுவது 
ஐந்திரமாகவோ வேறு எந்த நூலாகவோ இருந்தாலும்‌ 
அது முற்றிலும்‌ தமிழ்‌ நூலே. ஆரியச்‌ சடங்கையே 
வேண்டா எனச்‌ சொல்லும்‌ தமிழ்த்தேசியப்‌ 
பெரும்புலவர்‌ இளங்கோவடிகள்‌ வேற்று மொழி 
நூலைப்பற்றிக்‌ கூறியிருக்கத்‌ தேவையுமில்லை. 


தமிழ்‌  ஐந்திரத்தைத்‌ தழுவியே, வடமொழி 
இலக்கணங்களும்‌ வடிக்கப்பட்டன 


அத்திப்பட்டு முரளிதரன்‌ என்பார்‌ முகநூல்‌ பக்கத்தில்‌ 
பின்வருமாறு பதிந்துள்ளார்‌ 


“ஐந்திரம்‌” என்னும்‌ நூலே, தொல்காப்பியச்திற்கு 
முந்தைய தமிம்‌ இலக்கண நூலாகும்‌. இந்தத்‌ தயிம்‌ 
தந்திரச்தைத்‌ தழுவியே, வடமொழிகளுக்கு 
எழுக்துகளும்‌, இலக்கணங்களும்‌ வுழிக்கப்பட்டன. 
வடமொழிகளான, மாகக்‌, பாகக்‌ /ராகஇருத) 
மொழிகளின்‌ இலக்கணங்களைக்‌ கற்கப்‌ 
புகுவோரெல்லாம்‌ தயிம்‌ ஜந்திரத்தை முதலில்‌ 
கற்றேயாக வேண்டும்‌ என்னும்‌ நிலை கிபி! ஆம்‌ 
நூற்றாண்டு வரையிலும்‌ இருந்தது. இதனைக்‌ 
கருநாடகக்கின்‌ கொப்பளத்தில்‌ கண்டெடுக்கப்பட்ட 
அருகச்‌ சமயக்‌ குரவர்களைப்‌ பற்றிய 
கல்வெட்டொன்று உறுதிப்படுத்துறெது. 


மேற்சொன்ன கல்வெட்டில்‌ கூறப்படும்‌ இலக்கண 
பள்ளிகளில்‌, “ஜதி ரமே“ முந்கையதும்‌, 
முகலாவதுமாகும்‌. இது தொல்காப்பியத்திற்கு 
முந்தைய திம்‌ இலக்கணமானதால்‌, வேதிய 


74 


இலககணக்குிற்கு.ம்‌ வேராயிகுப்பது, “தமிம்‌ 
ஜர்திரமே' என்னும்‌ உண்மை தெள்ளக்‌ கெளிவாக 
விளங்கும்‌.” 


'கொப்பளக்‌ கல்வெட்டில்‌ குறிப்ப ர பெறும்‌ 
இலக்கணங்களில்‌, ஐந்திரம்‌ தவிர்க்க பிற யாவும்‌ 
மிகவும்‌ பிற்காலத்தலையாகும்‌. மேலும்‌ மற்றொரு 
குறிப்பிடத்தக்க தன்மையாகப்‌, பாகத்‌ மொழிக்கான 
இலக்கண நாலான காகந்தித்தில்‌, “எல்லாச்‌ 
சொல்லும்‌ பொருள்‌ குறித்தன வே” என்னும்‌ 
தொல்காப்பிய நூற்பா, பொருள்‌ மாறாமல்‌, வரிக்கு 
வரி அப்படியே காகற்இரத்கில்‌, அருத்த பதம்‌ இதி 
தந்திரனாம்‌' என்று மொழிபெயர்க்கப்பட்டிள்ளது. 
பாகதமொழிக்கும்‌ கூடச்‌ தயிழ்‌ ஜந்திரத்தை வைத்தே 
இலக்கணம்‌ வகுக்கப்பட்டது என்பதற்கு இசை விட 
வேறு சான்றும்‌ வேண்டுமோ? அது மட்டுமல்ல, 
அசோகன்‌ காலத்திற்கு முன்பும்‌ பின்புமாக, 
வடக்சேயிருற்து தமிழகத்திற்கு வந்த அருகர்கள்‌ 
யாமும்‌ யாதொரு எழுத்து விவர வகையும்‌ 
அறுிந்திருக்கவில்லை. புமந்தமிம்‌ எழுக்துகளை, 
அருகர்கனாம்‌, ப்க்கர்களும்‌ கழுவிக்கொண்ட 
பின்னரே, “பிராமி” என்னும்‌ வரிவடிவம்‌ தோன்றியது. 
இந்த வரலாற்று உண்மை இன்று ஐயத்திற்கு 
இடமின்றி மெய்ப்பட்டுள்ளது. 


ஐந்திரம்‌ என்பது ஐந்து பிரிவு இலக்கண நூல்‌ 


சிவமாலா என்னும்‌ தளத்தில்‌ ஐந்திரம்‌ குறித்துப்‌ 
பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 


தந்திரம்‌ - 5 branches of grammar 


75 


இந்திரன்‌ என்பவன்‌ இயற்றியசே ஐந்திரம்‌ என்று 
௯றுவாருண்டு. இந்தரனைப்‌ பற்றிய கசகைகளை 
நோக்கும்போது, அவன்‌ இலக்கண நூல்‌ வரைந்தான்‌ 
என்று சொல்வது நம்பச்‌ தகுந்ததாய்‌ இல்லை. ..... 
இந்திர என்ற பெயருடன்‌ ஐந்திர என்பது 
ஐவிக்கொடர்பு உடையதுபோல்‌ செவிப்படுவதே 
இந்த கதைகள்‌ எழுவகறிகுகி காரணம்‌ எனலாம்‌. 
இசைச்‌ சிலர்‌ வரலாறுபோல்‌ 
சொல்லிக்கொனண்டிருப்பத்‌ வேடிக்கை ஆகும்‌. மேலும்‌ 
சமற்கிறுதத்துக்கு முற்காலத்தில்‌ எழுத்துகள்‌ 
இல்லை Kays History of India). வேறிறு எழுத்துகளால்‌ 
பின்‌ அது எழுதப்பட்டது. எழுதாக்‌ இளவி” என்ற சங்க 
இலக்கியச தொடர்‌, சமற்கிறுகத்கைக்‌ குறிக்கும்‌. 


எழுக்து, சொல்‌, பொருள்‌ , யாப்பு, அணி என்ற ஐந்து 
இலக்கணம்‌ தாம்‌ “ஐந்திறம்‌” எனப்பட்டது. பண்டைக்‌ 
காலத்தில்‌, திறம்‌ என்பது பிற சொல்லுடன்‌ 
கூடிவருங்கால்‌ “திரம்‌” என்று எழுசப்பட்டது என்று 
தெரிறெது. திறம்‌ என்பது விகுதியாகும்‌ போதும்‌, 
ரம்‌” என்றே வரும்‌. தறியில்‌ ல சொற்கள்‌ ரகர றகர 
வேறுபாடின்றி வரும்‌. திறமும்‌ அத்தகையதொன்று 
என்று தெரிறெது. பாணிணியம்‌ என்ற வடமொழி 
இலக்கணம்‌, எழுத்தும்‌ சொல்லும்‌ ஆகிய 


இரண்டையே கணும்‌. தொல்காப்பியம்‌ 
தர்கிலக்கணமும்‌ கூறுகிறது. 
எனவே ஐற்திறம்‌ - தந்திரம்‌ என்பது ஐந்து 


இலக்கணம்‌ என்பது குறித்ததாகலாம்‌. இவ்வைந்து 
இயல்களிலும்‌ தொல்காப்பியர்‌ வல்லுறர்‌ என்பதே 
“ஐந்திரம்‌ நிறைந்த' தொல்காப்பியன்‌ என்பதன்‌ 
பொருள்‌ என்று கூறுக. 


76 


புலவர்‌ வீரபத்திரன்‌ ஒப்பித்த ஐந்திரம்‌ 

கருமாரி தாசர்‌ எனப்பெறும்‌ புலவர்‌ வீரபத்திரனால்‌ 
சரசுவதி நூலகத்தில்‌ பணியாற்றிய பொழுது 
ஐந்திரம்‌ நூல்‌ அங்கு இருந்ததாகவும்‌ அனைத்துப்‌ 
பாடல்களையும்‌ மனனம்‌ செய்து 
வைத்திருப்பதாகவும்‌ கூறினார்‌. அப்போது 
சிற்பக்கல்லூரி முதல்வராக இருந்த கணபதி சற்பி 
அவரைக்‌ கூறச்செய்து இரண்டரை நூறாயிரம்‌ 
பாடல்களை ஒலிப்பதிவாக்கினார்‌. அவற்றிலிருந்து 
தொகுத்து ஐந்திரம்‌ நூலை வெளியிட்டார்‌. ஆனால்‌ 
தமிழறிஞர்கள்‌ பலர்‌ இதனைத்‌ தொல்காப்பியப்‌ 
பாயிரம்‌ குறிப்பிடும்‌ ஐந்திரமாக ஏற்கவில்லை. 
இருப்பினும்‌ இது தமிழ்‌ நூலே. மேலும்‌ இதன்‌ 
பதிப்புரையில்‌ கணபதி சிற்பி ஓவியக்‌ கலை, சிற்பக்‌ 
கலை, கட்டடக்‌ கலை, இசைக்‌ கலை, நாட்டியக்‌ கலை 
ஆகை உஐந்தினைக்‌ குறிப்பிட்டு, இசைக்‌ கலையில்‌ 
இலக்கியக்‌ கலை ஒன்றியது என்று சொல்லி, இந்த 
ஐந்து கலைக்குமான நூல்‌ ஐந்துறம்‌ என்று 
விளக்கியள்ளார்‌. எனவே, இது செய்யுள்‌ 
இலக்கணநூலல்ல. இவ்வாறு ஐந்திரம்‌ குறித்த 
வெவ்வேறு கருத்துகள்‌ உள்ளன. இவை மேலும்‌ 
இருப்பினும்‌ சிலவே தெரிவிக்கப்பட்டுள்ளன. 
இவற்றிலிருந்து ஆரியர்கள்‌ எழுத்தே அறியாக்‌ 
காலத்தில்‌ உருவான ஐந்திரம்‌ நூலைச்‌ சமற்கிருத 
நூலாகக்‌ கூறுவது அறிவிற்குப்‌ பொருந்தாது. 
தொன்மையான தமிழ்‌ இலக்கணத்தைக்‌ 
காப்பதற்காக உருவாக்கப்பட்ட தொல்காப்பியத்தில்‌ 
ஆரிய நூலின்‌ புலமை தேவையுமில்லை. ஆதலின்‌ 
ஐந்திரம்‌ என்பது தமிழ்‌ நூலே! தமிழ்‌ நூலே! தமிழ்‌ 
நூலே! 


நன்றி: தொல்காப்பிய விழா மலர்‌, 2023, கனடா, 
பக்கங்கள்‌ 124-12 


77 


9. மனித சக்தியைப்‌ பாடிய 
பாவேந்தர்‌! 


_ முனைவர்‌ ஒளவை அருள்‌ 


உலகில்‌ சிலர்‌ கவிஞர்களாகவே பிறக்கிறார்கள்‌; சிலர்‌ 
கவிஞர்களாக ஆக்கப்படுகிறார்கள்‌; சிலர்‌ 
கவிஞர்களாக விளம்பரப்படுத்தப்படுகிறார்கள்‌. 
புரட்சிக்‌ கவிஞர்‌ பாரதிதாசன்‌ முதல்‌ வகையைச்‌ 
சேர்ந்தவர்‌. பாரதியார்‌ என்னும்‌ வேரிலிருந்து 
புறப்பட்ட ஆலமரமாக விளங்கயெவர்‌ பாரதிதாசன்‌. 
தனது தனிப்பட்ட ஆளுமை காரணமாக 
வித்தியாசமாக கிளை விரித்ததோடு தாமே தமது 
எண்ணற்ற விழுதுகளையும்‌ தமிழ்‌ மண்ணில்‌ 
விளைத்து மாபெரும்‌ கருத்துப்‌ புரட்சிக்குக்‌ 
கால்கோள்‌ இட்டவர்‌. 


அவரது புகழ்‌ வட்டம்‌ தேசிய இயக்கத்தில்‌ தொடங்கு, 
சுயமரியாதை இயக்கத்தின்‌ மலர்ந்து, 
பொதுவுடைமை இயக்கத்திற்கு உரமாக, நாளுக்கு 
நாள்‌ தமிழ்‌ கூறும்‌ நல்லுலகெங்கும்‌ மனிதம்‌ பாடும்‌ 
மாநிலமெங்கும்‌ தகத்தகாயமாய்ச்‌ சுடர்‌ விட்டு 
விரிந்து பரந்து, உயர்ந்து வளர்ந்து, சிறகு விரித்தது. 
அடக்கப்பட்டவர்களையும்‌, 
ஒடுக்கப்பட்டவர்களையும்‌, 
சுரண்டப்பட்டவர்களையும்‌ பாடுபொருளாக 
மையப்படுத்தியவர்களுள்‌ பாரதிதாசன்‌ மூத்தவர்‌; 
முன்னோடியானவர்‌. 


புரட்சிக்‌ கவிஞர்‌ தமது 11-ஆம்‌ வயதிலேயே கவிதை 
இயற்றும்‌ ஆற்றலைப்‌ பெற்றிருந்தார்‌. அவர்‌ தமிழ்‌ 


78 


இலக்கண நூல்களையும்‌, இலக்கிய நூல்களையும்‌ 
முறையாகவும்‌, முழுமையாகவும்‌ இலக்கண 
இலக்கியப்‌ பேராசிரியர்களிடம்‌ கற்றுத்‌ தேர்ந்தவர்‌. 
பல ஆண்டுகள்‌ தமிழாசிரியராகப்‌ பணியாற்றிய 
பாரதிதாசன்‌ தமிழைப்‌ பிழையில்லாமல்‌ எழுத 
வேண்டும்‌ என்பதில்‌ கண்டிப்பானவர்‌. தமது 
நூல்களின்‌ பிழைகளைக்‌ கவிஞரே திருத்துவாராம்‌. 


_ மணிமேகலை, பெருங்கதைக்குப்‌ பிறகு முற்றிலும்‌ 


ஆசிரியப்பாவால்‌ இயற்றப்பட்ட நூல்‌ பாவேந்தரின்‌ 
இருண்ட வீடு என்னும்‌ சிறுகாப்பியமாகும்‌. 
— தமிழிலக்கியத்திலேயே இணைக்குறள்‌ 


ஆசிரியப்பாவில்‌ இருப்பது கவிஞருடைய 'காதலா 
கடமையா।' எனும்‌ நூல்‌. 

_ நளவெண்பாவிற்குப்‌ பிறகு சிறந்த வெண்பா 
நூலாகக்‌ கருதப்படுவது பாவேந்தரின்‌ மணிமேகலை 
வெண்பா. 

_ எண்டர்‌ விருத்தத்தில்‌ 'பாண்டியன்‌ பரிசும்‌, 
'கண்ணட புரட்சிக்‌ காப்பியமும்‌' அமைந்துள்ளன. 

- அழகின்‌ சிரிப்பு அறுசீர்‌ விருத்தத்தில்‌ ஆன 
நூலாகத்‌ திகழ்கிறது. 

-— அண்ணாமலை ரெட்டியார்‌ காவடிச்‌சிந்தற்குப்‌ 
பிறகு இயற்றப்பட்ட ஒரே நூலாக ஸ்ரீ சுப்பிரமணியர்‌ 
துதியமுது காணப்படுகிறது. 

- பாவும்‌ பாவினமும்‌ சிந்தும்‌ கலந்து அவருடைய 
'தமிழச்சியின்‌ கத்தி' எழுதப்பட்டுள்ளது. 

- பதினான்கு சீர்‌ கழிநெடிலடி ஆசிரிய விருத்தமும்‌ 
இவர்‌ கவிதைகளில்‌ உள்ளன. 

- நறொண்டிச்‌சிந்து காவடிச்சிந்து முதலியவற்றையும்‌ 


எழுதியிருக்கிறார்‌. 
- சங்க இலக்கியப்‌ பாடல்கள்‌ பலவற்றை, 
அகவலிலும்‌, இசைப்‌ பாவிலும்‌ பாடிய முதல்‌ 


பாவலராக பாவேந்தர்‌ விளங்குகிறார்‌. 


79 


இவ்வாறு தமிழை முறையாகப்‌ பயின்று. மரபு 
தவறாது காலத்திற்கேற்ற புதுமைகளைச்‌ சேர்த்துப்‌ 
பாடிய தமிழ்க்‌ கவிஞராகப்‌ பாவேந்தர்‌ திகழ்கிறொர்‌. 


எண்ணம்‌, செயல்‌, உணவு, உடை நடை ஆஇய 
அனைத்திலும்‌ தமிழினம்‌ ஒன்றுபட்டு முன்னேற 
வேண்டுமெனும்‌ உயிர்த்துடிப்புக்‌ கொண்டவர்‌ 
பாவேந்தர்‌. தமிழர்களெல்லாம்‌ ஒன்றுபட்டு நின்றால்‌ 
கலையிலும்‌, தொழிலிலும்‌ அறிவிலும்‌, ஆற்றலிலும்‌ 
ஓங்கி வளர்ந்து உலக மக்களிடையே உயர்ந்த 
இடத்தைப்‌ பெற வழி ஏற்படும்‌. தமிழர்கள்‌ இவ்வாறு 
உயர்ந்தனர்‌ என்ற நிலை ஏற்படுவது எந்த நாளோ 
என்று ஏங்கிய உள்ளம்‌ பாவேந்தருடையது. 


பகுத்தறிவுக்‌ கொள்கைகளைப்‌ பாருக்கு 
வழங்கியவர்‌, பொதுவுடைமைக்‌ கொள்கைகளைத்‌ 
திசையெட்டும்‌ பரப்பியவர்‌, ஜாதிப்‌ போக்குகளைச்‌ 
சாய்த்தவர்‌, மதக்‌ கொடுமைகளை மாய்த்தவர்‌, 
தொழிலாளர்‌ துயர்‌ துடைத்தவர்‌ எனப்‌ பாவேந்தர்‌ 
பல்வகையாகப்‌ பாராட்டப்பட்டாலும்‌ அவருடைய 
அனைத்துக்‌ கருத்துகளிலும்‌ தமிழுணர்வே 
மேலோங்க நிற்தெது. 


என்‌ பாட்டனார்‌ உரைவேந்தர்‌ ஒளவை 
துரைசாமியார்‌ குறித்து தனிக்‌ கவிதை 
(உரைவேந்தை வாயார வாழ்த்தாத வாய்‌) 
யாத்துள்ளதை தமிழ்‌ கூறு நல்லுலகம்‌ நன்கறியும்‌. 
என்‌ பெற்றோர்‌ இருவரையும்‌ நன்கறிந்த கவிஞர்‌, என்‌ 
தாயார்‌ மருத்துவர்‌ தாரா நடராசன்‌ குழந்தைகள்‌ 
நோயியற்பட்ட மேற்படிப்பு மருத்துவம்‌ பயின்று 
கொண்டிருந்தபோது, பெரிதும்‌ 
மகிழ்ச்சியடைந்ததோடு நம்‌ நாட்டுக்‌ குழந்தைகள்‌ 


80 


நலிந்து, மெலிந்து நோஞ்சான்களாக 
இருக்கிறார்களே என்று அவர்‌ வருந்திக்‌ கூறினாராம்‌. 


உலகக்‌ காப்பியங்களில்‌ தனித்தொளிரும்‌ ஒரே ஒரு 
காப்பியம்‌ 'குடும்ப விளக்கு. இது மூன்று 
தலைமுறைக்‌ கதைத்‌ தொடர்‌ நிகழ்ச்சி. இளையோர்‌ 
காதல்‌ மனைவாழ்வில்‌ தொடங்கி முதியோர்‌ 
காதலில்‌ முடிகிறது. நல்ல குடும்பம்‌ ஒரு 
பல்கலைக்கழகம்‌ என்பதே உட்கருத்தாகும்‌. 
பாரதிதாசனின்‌ குடும்ப விளக்கு நூல்‌ முழுதும்‌ 
மனப்பாடம்‌ செய்து கேட்போர்‌ மெய்சிலிர்க்குமாறு 
மேடையில்‌ உரை நிகழ்த்தி இருக்கிறார்‌ கவிஞர்‌ 
திருலோக சீதாராம்‌. 


மகாகவி பாரதியாருக்கும்‌ புரட்சிக்‌ கவிஞர்‌ 
பாரதிதாசனுக்கும்‌ நிறைய ஒற்றுமைகள்‌ 
உண்டெனினும்‌ ஒருசில வேறுபாடுகளும்‌ உண்டு. 
பாரதியார்‌ தமிழிடம்‌ தனி விருப்புக்‌ கொண்டாலும்‌, 
வடமொழியிலும்‌ ஈடுபாடு கொண்டவர்‌. 
பாவேந்தரோ தமிழும்‌, திராவிட மொழிகளிடமும்‌ 
மட்டுமே தனியன்பு கொண்டவர்‌. தமிழ்‌ நாட்டின்‌ மீது 
தனியன்பும்‌, பாரத நாட்டின்‌ ஒருமைப்பாட்டின்‌ மீது 
பேரார்வமும்‌ கொண்டவர்‌ பாரதியார்‌. 
பாரதிதாசனேோ தமிழ்ப்டெரு நிலத்தின்‌ மீது 
பற்றுகொண்டவர்‌. 


பாரதியார்‌ இந்திய மறுமலர்ச்சிக்‌ கவிஞர்‌. 
பாரதிதாசன்‌ முதல்‌ திராவிட மறுமலர்ச்சிக்‌ கவிஞர்‌. 
பாரதி தெய்வ சக்தியைப்‌ பெரிதும்‌ பாடியவர்‌. 
பாரதிதாசன்‌ மனித சக்தியைப்‌ பெரிதும்‌ பாடியவர்‌. 
பாரதிக்குத்‌ தேசியமும்‌ தெய்வீகமும்‌ இரு கண்கள்‌. 
பாரதிதாசனுக்குத்‌ திராவிடமும்‌ பகுத்தறிவும்‌ இரு 
கண்கள்‌. பாரதியார்‌ தேசிய இயக்கத்தின்‌ 


81 


பரிசாகவும்‌, பாரதிதாசன்‌ திராவிட இயக்கத்தின்‌ 
பரிசாகவும்‌ கொள்ளப்படுகின்றனர்‌. 


1942-இல்‌ நடைபெற்ற ஆகஸ்ட்‌ போராட்டத்தில்‌ 
அலிப்பூர்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்டிருந்தவர்களுள்‌ 
ஒருவரான ஈரோடு கோவிந்தசாமி என்பார்‌ 
பாரதிதாசன்‌ பாடல்களை இசையோடு 
பாடியதாகவும்‌, அதனைக்‌ கேட்டு பிற கைதிகள்‌ 
மகிழ்ந்ததாகவும்‌ ஒரு செய்தி உண்டு. 1942-இல்‌ தனது 
'ஓளவையார்‌' நாடகத்தில்‌ பாவேந்தரின்‌ பாடல்‌ 
வரியான 

'இனிமைத்‌ தமிழ்மொழி எமது 

எமக்கு இன்பம்‌ தரும்படி வாய்த்த நல்லமுது' 
என்ற வரி பயன்படுத்தப்பட்டது என்று 
குறிப்பிடுகிறார்‌ நாடகக்‌ கலைஞர்‌ ஒளவை இ.௧க. 
சண்முகம்‌. 


1964-இல்‌ பாவேந்தர்‌ காலமானார்‌. அவர்‌ உடல்‌ 
புதுவையில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்டபோது அவரின்‌ 
துன்பம்‌ நேர்கையில்‌ பாடலை ஒளவை இக. 
சண்முகம்‌ உருக்கமாகப்‌ பாடினார்‌. பாரதிதாசன்‌ 
எழுதிய மகாகவி பாரதியார்‌ திரைப்பட உரையாடல்‌ 
ஏடுகளைத்‌ தேடி எடுத்து ஆய்ந்து அறிந்து 
வரலாற்றுப்‌ பெருநூலாக அவரின்‌ மகன்‌ மன்னர்‌ 
மன்னன்‌ பாட்டுப்‌ பறவைகள்‌' என்ற பெயரில்‌ நூலாக 
வெளியிட்டார்‌. பாரதிதாசன்‌ வாழ்க்கை 
வரலாற்றினை பாட்டுக்குள்‌ பாரதிதாசன்‌' என்ற 
தலைப்பில்‌ பாவேந்தரின்‌ பெயரன்‌ கோ. பாரதி நாடக 
நூலாக எழுதி வெளியிட்டார்‌. 


1971-ஆம்‌ ஆண்டில்‌ புதுச்சேரி அரசின்‌ தமிழ்த்தாய்‌ 
வாழ்த்துப்‌ பாடலான வாழ்வினில்‌ செம்மையை 
செய்பவள்‌ நீயே' என்று தொடங்கும்‌ பாரதிதாசன்‌ 


82 


பாடல்‌, ஒலி வடிவம்‌ பெற்றது பலராலும்‌ வரவேற்கப்‌ 
பெற்றது. சென்னை மெரீனா கடற்கரையில்‌ 
பாவேந்தருக்குத்‌ திருவுருவச்‌ சிலையும்‌, திருச்சியில்‌ 
பாரதிதாசன்‌ பல்கலைக்கழகமும்‌, புதுச்சேரியில்‌ 
பாரதிதாசன்‌ மகளிர்‌ கல்லூரியும்‌ தொடங்கி 
நடைபெறுவது அவரின்‌ பெயர்‌ எந்நாளும்‌ 
நிலைக்கும்‌ வண்ணமாக அமைந்துள்ளது. தமிழ்நாடு 
அரசு பாவேந்தரின்‌ படைப்புகளை 
நாட்டுடைமையாக்க பாவேந்தர்‌ குடும்பத்தாருக்குப்‌ 
பரிவு நிதி அளித்தது. பாவேந்தர்‌ பிறந்த வீட்டை 
புதுவை அரசே விலைக்கு வாங்கி நினைவுச்‌ 
சின்னமாக்கி அந்த வீட்டில்‌ நூல்‌ நிலையம்‌ 
ஒன்றையும்‌ நடத்தி வருகிறது. 


பாவேந்தரின்‌ பிறந்த நாளினை தமிழ்நாடு அரசின்‌ 
தமிழ்‌ வளர்ச்சித்‌ துறை தமிழ்க்‌ கவிஞர்‌ திருநாளாகக்‌ 
கொண்டாடி மகிழ்கின்றது. புரட்சிக்‌ கவிஞரைக்‌ 
கற்பதும்‌, கற்பிப்பதும்‌, ஆய்வதும்‌, தமிழரின்‌ 
அன்றாட வழக்கங்களில்‌ ஒன்றாகிவிட்ட 
காலத்திற்குச்‌ சான்றாக அவரைக்‌ குறித்து 
தமிழ்நாட்டிலுள்ள பல்கலைக்கழகங்களில்‌ 500-க்கும்‌ 
மேற்பட்ட முனைவர்‌ பட்ட ஆய்வுகள்‌ 
செய்யப்பட்டுள்ளன. 


பதிப்புச்‌ செம்மல்‌ இளவழகனாரின்‌ அயராத 
உழைப்பாலும்‌ பெருமுயற்சியாலும்‌ 7,921 பக்கங்கள்‌ 
கொண்ட 25 தொகுதிகளாக 'பாவேந்தம்‌' 

_ காப்பிய இலக்கியம்‌ 9, 

-- கதைப்‌ பாடல்கள்‌ 13, 

_ கவிதை நாடகங்கள்‌ 7, 

_- உரைநடை நாடக இலக்கியம்‌ 44, 

_ கதை இலக்கியம்‌ 46, 

_ திரை இலக்கியம்‌ 9, 


83 


- பாட்டு இலக்கியம்‌ 11, 

_ மடல்‌ இலக்கியம்‌ 1, 

_ கட்டுரை இலக்கியம்‌ 14, 

_ நாட்டுப்‌ பாடல்‌ இலக்கியம்‌ 6 

ஆஇயன வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


கவிஞராய்‌, நாடக ஆசிரியராய்‌, மேடைச்‌ 
சொற்பொழிவாளராய்‌ இதழாசிரியராய்ப்‌ பன்முகங் 
கொண்டு ஒருமுக நோக்கில்‌ உறங்காதுழைத்த 
அப்பேறிவாற்றலை ஆயம்போது, நமக்குப்‌ பல 
பொன்னும்‌, மணியும்‌, வைரமும்‌, முத்தும்‌ புதையல்‌ 
போல கிடைக்கின்றன. தமிழ்நாட்டின்‌ தன்மான 
எழுச்சிக்கும்‌, தமிழர்கள்‌ வாழ்வின்‌ விழிப்புக்கும்‌ 
திருப்பள்ளி எழுச்சி பாடிய வீர விளக்காகவும்‌ 
புரட்சிக்‌ கவிஞர்‌ பாரதிதாசன்‌ தான்‌ விளங்கினார்‌. 
புரட்சிக்‌ கவிஞர்‌ அகன்ற நெற்றியும்‌,அடர்ந்த 
மீசையும்‌, செம்மாந்த நோக்கும்‌ படைத்த 
அரிமாவைப்‌ போல இருப்பார்‌ என்று எனது 
பாட்டனார்‌ கோவையில்‌ புரட்சிக்‌ கவிஞர்‌ திருவுருவப்‌ 
படத்தினைத்‌ திறந்த போது கூறினார்‌. 


வாழ்க புரட்சிக்‌ கவிஞர்‌ புகழ்‌! 


ஏப்ரல்‌ 29, 2024 பாவேந்தர்‌ பாரதிதாசனின்‌ 133-ஆவது 
பிறந்த நாளைப்‌ போற்றும்‌ சிறப்புக்‌ கட்டுரை . 


முனைவர்‌ ஒளவை அருள்‌ 
இயக்குநர்‌, 
தமிழ்‌ வளர்ச்சித்‌ துறை, தமிழக அரசு 


நன்றி: தினமணி, சென்னை. பக்கம்‌ 6 திங்கள்கிழமை 
29 ஏப்ரல்‌ 202 


84 


10. தொல்காப்பியத்தை முதலில்‌ 
பதிப்பித்த மழவையார்‌ 


_ முனைவர்‌ சே. கரும்பாயிரம்‌ 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ ஆசிரியர்‌, 
நூலாசிரியர்‌, உரையாசிரியர்‌, பதிப்பாசிரியர்‌ எனப்‌ 
பன்முக ஆளுமை கொண்டவராக விளங்கயெவர்‌ 
மகாலிங்கையர்‌. அவர்‌ இன்றைய சிவகங்கை 
மாவட்டத்தின்‌ திருப்புவனம்‌ வட்டத்திற்குட்பட்ட 
மழவராயனேந்தல்‌ என்னும்‌ ஊரில்‌ பிறந்ததால்‌ 
மழவை மகாலிங்கையர்‌ என்று அமைக்கப்பட்டார்‌. 


மழவை மகாலிங்கையர்‌ அரிச்சுவம, எண்சுவடி 
ஆகை தொடக்கக்‌ கல்விக்கான வாய்ப்பாடுகளைக்‌ 
கற்ற பின்னர்‌ தமிழ்‌ இலக்கண இலக்கியங்களைத்‌ 
திருத்தணிகை கந்தப்பையரின்‌ புதல்வர்களான 
விசாகப்பெருமாளையரிடமும்‌ சரவணப்‌ 
பெருமாளையரிடமும்‌ கற்றறிந்தார்‌. 


தற்பொழுது மாநிலக்‌ கல்லூரி என வழங்கப்படும்‌ 
உயர்கல்வி நிறுவனத்தில்‌ தமிழாசிரியராகப்‌ 
பணியாற்றினார்‌. 


இலக்கண இலக்கியங்களில்‌ புலமை நிரம்பப்‌ 
பெற்றிருந்த மழவை மகாலிங்கையரிடம்‌ பலரும்‌ 
தமது ஐயங்களைக்‌ கேட்டுத்‌ தெளிவு பெற்றனர்‌. அந்த 
வகையில்‌ திரிசிரபுரம்‌ மகாவித்துவான்‌ 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளை தமக்கிருந்த இலக்கண 


85 


இலக்கியங்கள்‌ தொடர்பான ஐயங்களை அவரிடம்‌ 
கேட்டறிந்து வந்தார்‌. 


மழவை மகாலிங்கையர்‌ ஆராய்ச்சி செய்வதில்‌ 
நடுவுநிலையோடு செயல்படுபவராக 
இருந்திருக்கிறார்‌. அவர்‌ காலத்தில்‌ இலங்கையைச்‌ 
சேர்ந்த ஆறுமுக நாவலர்‌ வேதாகமத்தைத்‌ (பைபிள்‌) 
தமிழில்‌ மொழிபெயர்ப்புச்‌ செய்திருந்தார்‌. 
அம்மொழிபெயர்ப்பைப்‌ பலரும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை. அந்தச்‌ சூழலில்‌ மழவை 
மகாலிங்கையர்‌ ஆறுமுக நாவலருடைய 
வேதாகமத்தை ஆய்வு செய்து அது தமிழுக்கேற்ற 
சிறந்த வசன நடையில்‌ தான்‌ எழுதப்பட்டுள்ளது என 
நற்சான்றளித்தார்‌. 


சுவடியிலிருந்த நூல்களை அச்சில்‌ பதிப்பித்தல்‌ 
என்னும்‌ காலச்சூழலில்‌ தாம்‌ வாழ்வதை 
உணர்ந்திருந்த மழவை மகாலிங்கையர்‌, தமக்குக்‌ 
கிடைத்த இலக்கண இலக்கியச்‌ சுவடிகளை 
ஆராய்ந்து மூலபாடத்தை உறுதி செய்து அச்சில்‌ 
கொண்டு வருவதில்‌ கவனமாக இருந்தார்‌. அந்த 
வகையில்‌ 1838-ஆம்‌ ஆண்டில்‌ நமச்சிவாய மாலை, 
வண்ணங்கள்‌, தண்டலையார்‌ சதகம்‌ ஆதிய 
நூல்களைப்‌ பதிப்பித்தார்‌. 


திருவாவடுதுறை ஆதன வித்துவான்‌ தாண்டவராய 
சுவாமிகள்‌, காஞ்சிபுரம்‌ சபாபதி முதலியார்‌ 
ஆலியரோடு நட்புடன்‌ இருந்தவர்‌. அதன்‌ 
காரணமாகக்‌ காஞ்சிபுரம்‌ சபாபதி முதலியார்‌ 
இயற்றிய திருக்கழுக்குன்றமாலை என்னும்‌ 
நூலினைத்‌ திருவாவடுதுறை ஆதன வித்துவான்‌ 
தாண்டவராய சுவாமிகளோடும்‌, திருவல்லிக்கேணி 


86 


அந்தாதி என்னும்‌ நூலினைக்‌ காஞ்சிபுரம்‌ சபாபதி 
முதலியாரோடும்‌ இணைந்து பதிப்பித்தார்‌. 


ஏற்கனவே உரையில்லாமல்‌ மூலம்‌ மட்டுமே 
கொண்ட திருக்குறளைத்‌ தாண்டவராய முதலியார்‌ 
உள்ளிட்டோர்‌ பதிப்புகளாகக்‌ கொண்டு 
வந்திருந்தனர்‌. ஆயினும்‌ மழவை மகாலிங்கையர்‌ 
1842-ஆம்‌ ஆண்டு இருக்குறளுக்குரிய சுவடிகள்‌ 
பலவற்றை ஆராய்ந்து அதனை அச்சில்‌ 
ஏற்றியுள்ளார்‌. 


இவர்‌ சில முழுமை பெறாத நூல்களையும்‌ அச்சில்‌ 
பதிப்பித்துள்ளார்‌. 1,304 பாடல்கள்‌ கொண்ட 
திருப்புகழினை வடக்குப்பட்டு த. சுப்பிரமணிய 
பிள்ளை, பதிப்பாகக்‌ கொண்டு வருவதற்கு முன்பே 
1839-ஆம்‌ ஆண்டு இருப்புகழின்‌ நூறு பாடல்களை 
மட்டும்‌ முதல்‌ முதலில்‌ பதிப்பித்துள்ளார்‌. 


கம்பராமாயணம்‌ - பாலகாண்டம்‌ மூலம்‌ மட்டும்‌ 
கொண்ட நூல்‌ வேங்கடாசல முதலியாரால்‌ 1843-ஆம்‌ 
ஆண்டு அச்சில்‌ பதிப்பிக்கப்பட்டிருந்தது. அந்நூல்‌ 
வெளிவந்த போதிலும்‌ அதனை 1845-ஆம்‌ ஆண்டு 
தமக்குக்‌ கிடைத்த சுவடிகளைக்‌ கொண்டு 
ஆராய்ச்சி செய்து பதிப்பித்தார்‌ மழவை 
மகாலிங்கையர்‌. 


இலக்கணங்களில்‌ தனிச்‌ சிறப்பு கொண்ட 
தொல்காப்பியம்‌ முழுமைக்கும்‌ உரையுடன்‌ முதல்‌ 
முதலில்‌ பதிப்பினைக்‌ கொண்டு வந்தவர்‌ சி.வை. 
தாமோதரம்‌ பிள்ளை. ஆனால்‌ அவருக்கு முன்பே 1847- 
ஆம்‌ ஆண்டு தொல்காப்பிய எழுத்ததிகாரம்‌ - 
நச்சினார்க்கினியருரைக்கு மட்டும்‌ முதல்‌ 
பதிப்பினை வெளியிட்டிருந்தார்‌ மழவை 


87 


மகாலிங்கையர்‌. இந்நூலுக்குச்‌ சிறப்புப்‌ பாயிரம்‌ 
வழங்கியவர்‌ திருவாவடுதுறை ஆதன வித்துவான்‌ 
தாண்டவராய சுவாமிகள்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


மழவை மகாலிங்கையர்‌, சுவடியிலிருந்த நூல்களை 
அச்சிட்டு பதிப்பாசிரியராக விளங்கியதோடு 
நூல்களுக்கு உரையெழுதியும்‌ பதிப்பித்துள்ளார்‌. 
அந்த வகையில்‌ பெரியபுராணத்திற்குப்‌ 
பொழிப்புரை எழுதி முதல்‌ மூன்று சருக்கங்கள்‌ 1845- 
ஆம்‌ ஆண்டிலும்‌ அடுத்த இரண்டு சருக்கங்கள்‌ 1848- 
ஆம்‌ ஆண்டிலும்‌ பதிப்புகளாக வெளியிட்டதைக்‌ 
குறிப்பிடலாம்‌. 


அருணாசலபுராணம்‌ முழுமைக்கும்‌ முதல்‌ முதலில்‌ 
பொழிப்புரை எழுதிப்‌ பஇப்பித்துள்ளார்‌. இவரது 
உரையுடன்‌ அருணாசலபுராணத்தை 
நேத்திரப்பாக்கம்‌ சின்னையர்‌, ஆறுமுக முதலியார்‌, 
சிதம்பரம்‌ கருணானந்த சுவாமிகள்‌, திருநின்றவூர்‌ 
அருணாசல சுவாமிகள்‌, கோகுலாபுரம்‌ அருணாசல 
முதலியார்‌, திருவாலூர்‌ தியாகராய சுவாமிகள்‌, 
சிதம்பரம்‌ காரியம்‌ குருசாமி நாயக்கர்‌, 
மணிமங்கலம்‌ வடிவேலு முதலியார்‌, திருவெண்காடு 
ஆறுமுக சுவாமிகள்‌ ஆகியோர்‌ பதிப்புகளாகக்‌ 
கொண்டு வந்துள்ளனர்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. 


பதிப்புப்‌ பணியில்‌ ஈடுபட்டுப்‌ பெருமை சேர்த்த 
மழவை மகாலிங்கையர்‌ நீதி வாக்கிய மஞ்சரி, 
மழைவைச்‌ சிங்காரசதகம்‌, போத வசனம்‌, 


இலக்கணச்‌ சுருக்கம்‌ போன்ற நூல்கள்‌ 
சிலவற்றையும்‌ இயற்றியுள்ளார்‌. அவற்றில்‌ 
இலக்கணச்‌ சுருக்கம்‌ என்னும்‌ நூல்‌ மாணவர்கள்‌ 


தொடக்க நிலையில்‌ இலக்கண விதிகளைக்‌ 


88 


கற்பதற்கு ஏற்றவாறு உரைநடையால்‌ 
இயற்றப்பட்டதாகும்‌. 


இவ்விலக்கண நூல்‌ மாணவர்கள்‌ பலராலும்‌ 
கற்கப்பட்டது என்பதற்கு உ.வே. சாமிநாதையர்‌ 
தொடக்கக்‌ கல்வியைப்‌ பயின்ற காலத்தில்‌ தமது 
ஆசிரியரிடம்‌ மகாலிங்கையரின்‌ இலக்கணத்தைப்‌ 
பாடம்‌ கேட்டேன்‌ என என்‌ சரித்திரம்‌ நூலில்‌ 
கூறியுள்ளதால்‌ அறியலாம்‌. 


நன்றி: 'இனமணி' நாளிதழ்‌ 28.04.2024 


முனைவர்‌ சே. கரும்பாயிரம்‌ 

இளநிலை ஆராய்ச்சி அலுவலர்‌ 
சுவடியியல்‌ புலம்‌ 

செம்மொழித்‌ தமிழாய்வு மத்திய நிறுவனம்‌ 
சென்னை 


89 


11. ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ 
_ அருள்‌ மெர்வின்‌ 


ஒரு நிருபர்‌ ஸ்டீபன்‌ ஹாக்்‌இங்கடம்‌ கேட்டார்‌, 
"எதிர்காலத்தில்‌ குளோனிங்‌ செய்து உங்களைப்‌ 
போல ஒருவரை உருவாக்க சாத்தியம்‌ வரலாம்‌. 
அதற்காக உங்கள்‌ ம என்‌ஏவை பாதுகாத்துவைக்க 
விரும்புகிறீர்களா?" அதற்கு அவர்‌ அளித்த பதில்‌, 
"என்னுடைய பிரதியை யாரும்‌ பெற விரும்ப 


மாட்டார்கள்‌”. இது நம்‌ மனச்சாட்சியைக்‌ 
கேள்விகேட்கும்‌ பதில்‌. நாம்‌ அவரைப்‌ 
போற்றுகிறோம்‌, கொண்டாடுகிறோம்‌, 


பிரபஞ்சத்தின்‌ எஜமானர்‌ என்று அழைக்கிறோம்‌. 
நம்மில்‌ எத்தனை பேர்‌ அவரைப்‌ போல ஒரு 
மகனையோ, மகளையோ அல்லது வாழ்க்கைத்‌ 
துணையையோ பெற உண்மையில்‌ விரும்புவோம்‌? 
பேசவோ, நடக்கவோ அல்லது உடல்‌ உறுப்புகளை 
அசைக்கவோ முடியாத ஒருவரை; ஆள்‌ எவ்வளவு 
காலம்‌ உயிருடன்‌ இருப்பார்‌ என்று 
மருத்துவர்களுக்கே கூடத்‌ தெரியாத ஒரு மனிதரை. 


இந்த கட்டுரை ஹாக்கிங்‌ குறியீட்டில்‌ (Hawking index) 


குறைந்தது 25%-க்குத்‌ தகுதியானது என்று 
நினைக்கிறேன்‌! 


மனித வரலாற்றில்‌ வேறு யாரையும்‌ பற்றி 
படிக்கவில்லையென்றாலும்‌ ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ 
என்ற ஒரு மனிதனைப்‌ பற்றிப்‌ படியுங்கள்‌. 
வாழ்க்கையைப்‌ பற்றிய நமது முழு 


90 


அணுகுமுறையும்‌ மாறும்‌. அவரைப்‌ பற்றி பல்வேறு 
தலைப்புகளில்‌ ஆயிரக்கணக்கான பக்கங்கள்‌ 
எழுதலாம்‌. அவரது அறிவியல்‌, எழுதிய புத்தகங்கள்‌, 
இயலாமை, குடும்ப வாழ்க்கை, திருமணங்கள்‌, உயர்‌ 
தொழில்நுட்ப சக்கர நாற்காலி, பயணங்கள்‌, பணச்‌ 
சிக்கல்கள்‌, கடவுளைப்‌ பற்றிய பார்வை, 
நகைச்சுவை உணர்வு, மனிதகுலத்தின்‌ எதிர்காலம்‌ 


குறித்த கவலைகள்‌, அவரது உலகளாவிய 
புகம்‌...சிலவற்றை மேலோட்டமாகத்‌ தொட 
முயற்சிக்கிறேன்‌. 


சில ஆண்டுகள்‌ முன்‌ ஈஸ்டர்‌ விடுமுறையின்‌ போது 
ஐரோப்பாவில்‌ நம்‌ ஆட்கள்‌ தலைகள்‌ தென்படாத 
ஏதாவது ஓர்‌ இடத்திற்கு செல்லத்‌ 
திட்டமிட்டிருந்தோம்‌. ஸ்பெயினில்‌ இரனாடாவை 
இறுதி செய்தோம்‌. அப்போது ஸ்டீபன்‌ ஹாக்கிங்கும்‌ 
அந்த ஊருக்கு வந்து போனது தெரிய வந்தது. என்ன 
ஒரு ஆச்சரியம்‌! நாம்‌ செல்லும்‌ இடத்திற்கு அவரும்‌ 
வந்திருந்திருக்கிறாரே என்றுதான்‌ முதலில்‌ 


91 


நினைத்தேன்‌. அதன்‌ பிறகுதான்‌ தெரிந்தது அவர்‌ 
வாழ்க்கை வீல்‌ சேரில்‌ முடங்கிவிட்ட ஒன்றல்ல என்று. 
அவர்‌ அண்டார்டிகா உட்பட உலகின்‌ அனைத்து 
மூலைகளிலும்‌ சென்று வந்துள்ளார்‌. அவர்‌ விண்‌ 
வெளிப்‌ பயணத்தையும்‌ மேற்கொண்டுள்ளார்‌ 
(உண்மைதான்‌, ஸீரோ கிராவிடி முறை மூலம்‌. 
இங்கிலாந்தில்‌ வாழ்ந்த அவர்‌ அமெரிக்கா, 
ஐரோப்பா, ஜெருசலேம்‌, சிலி, ரஷ்யா, ஹாங்காங்‌, 
ஜப்பான்‌ என்று பயணம்‌ செய்யாத நாடுகள்‌ இல்லை. 
வீல்‌ சேரை விமானத்திற்குள்‌ தள்ளி கிளம்பிவிடுவார்‌. 
அவரது கடைசி முப்பது ஆண்டுகளில்‌ அவர்‌ |பப- 
களில்‌ சில முறை இருந்த நாட்களைத்‌ தவிர, 
ஒவ்வொரு மாதத்திலும்‌ கிட்டத்தட்ட பாதி நாட்கள்‌ 
பயணத்தில்தான்‌ உருந்தார்‌. எவரெஸ்ட்‌ சிகரத்தில்‌ 
அவரை இறக்கிவிடப்படும்‌ திட்டம்‌ மட்டும்‌ பயண 
தேதிக்கு முன்பு அவர்‌ நோய்வாய்ப்பட்டதால்‌ ரத்து 
செய்யப்பட வேண்டியிருந்தது. ஜப்பானில்‌ உள்ள 
புல்லட்‌ ரயில்கள்‌ அவரது தனிப்பட்ட ஜெட்‌ விமானம்‌ 
வரை அனைத்து பயண முறைகளையும்‌ 
பயன்படுத்தியுள்ளார்‌. போப்‌ மற்றும்‌ ஓபாமா 
போன்ற சமகால உலகத்‌ தலைவர்கள்‌ பலரைச்‌ 
சந்தித்தார்‌ (இல்லையில்லை, அவர்கள்‌ அவரைச்‌ 
சந்தித்தார்கள்‌). ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு 
முன்பு ஒரு சக்கர நாற்காலியில்‌ அவர்‌ முடக்கப்பட்ட 
பிறகு இந்த பயணங்கள்‌ அனைத்தும்‌ நடந்தன 
என்பதுதான்‌ கவனிக்க வேண்டியது. 


பயணம்‌ செய்யாத மீதமுள்ள பாதி மாதங்களில்‌ 
அவர்‌ என்ன செய்து கொண்டிருந்தார்‌? ஆண்டுக்கு 
நான்கு முனைவர்‌ பட்ட மாணவர்களுக்கு இயற்பியல்‌ 
மற்றும்‌ கணிதத்தில்‌ கைடாக (0ப09 வழிகாட்டினார்‌. 
இயற்பியலில்‌ மரபுகளை உடைத்த சில 
விஷயங்களைக்‌ கண்டுபிடித்தார்‌. உலகெங்கிலும்‌ 


92 


உள்ள இயற்பியலாளர்களை தொடர்ந்து பிஸியாக 
வைத்திருந்தார்‌. கோட்பாட்டு இயற்பியல்‌ (theoretical 
physics) மற்றும்‌ அண்டவியலின்‌ மிகவும்‌ சிக்கலான 


பகுதிகளில்‌ பல ஆய்வுக்‌ கட்டுரைகளை 
வெளியிட்டார்‌. சாமானியர்‌ முதல்‌ நோபல்‌ பரிசு 
பெற்றவர்கள்‌ வரை ஏராளமான பேருக்கு 


சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார்‌. சிம்ப்சன்ஸ்‌ 
கார்ட்டூன்களில்‌ நடித்தார்‌ (பேச முடியாத ஒருவர்‌ 
கார்ட்டூன்‌ கதாபாத்திரத்திற்காக குரல்‌ கொடுத்தது 
உலகிலேயே முதல்‌ முறை!, அவரது சுயசரிதை 


மற்றும்‌ ஆவணப்படங்களில்‌ நடித்தார்‌. 
அரசியல்வாதிகள்‌ மற்றும்‌ மதத்‌ தலைவர்களை 
அவ்வப்போது வம்புக்கிழுத்தார்‌. உங்கள்‌ 
மூளைத்திறனைப்‌ பரிசோதிக்கும்‌ புத்தகங்களை 
மட்டுமல்ல, குழந்தைகளுக்கான 


புனைகதைகளையும்‌ அவர்‌ எழுதினார்‌. அவர்‌ 
லண்டனில்‌ நடந்த கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஓபரா 
இசைறிகழ்ச்சிகளிலும்‌ கலந்து கொண்டார்‌. அவர்‌ 
சிறுவயது முதல்‌ இறக்கும்‌ வரை ரிச்சர்ட்‌ வாக்னரின்‌ 
சிறந்த ரசிகராக இருந்தார்‌! அடேயப்பா என்று 
தோன்றுஇறதா? 


1990-களில்‌ ஸ்டீபன்‌ ஹாக்கிங்கை எனக்கு 
அறிமுகப்படுத்திய சில அறிவுஜீவிகள்‌ வீட்டில்‌ 
இருந்தது எனது அதிர்ஷ்டம்‌. ஸ்டீபன்‌ ஹாக்ஙிங்கின்‌ 
‘A Brief History of Time’ 1996-ல்‌ எங்கள்‌ வீட்டிற்கு வந்தது. 
நான்‌ முதல்‌ வாசிக்க முயற்சி செய்த இரண்டு 
ஆங்கிலப்‌ புத்தகங்களில்‌ அதுவும்‌ ஒன்று! 'காலத்தின்‌ 
சுருக்கமான வரலாறு' என்பது பல விதங்களில்‌ ஒரு 
சுவாரஸ்யமான புத்தகம்‌. அந்தப்‌ புத்தகத்தில்‌ 
உள்ளதைப்‌ பற்றி எழுதும்‌ சாகசத்திற்குள்‌ நான்‌ 
செல்லவில்லை. நான்‌ குறிப்பிடும்‌ சுவாரஸ்யமான 
விஷயங்கள்‌ வேறு. முஜிட்டல்‌ புத்தகத்‌ துறையில்‌ 


93 


ஹாக்கிங்‌ குறியீட்டு (Hawking ine) என்று ஒரு சொல்‌ 
உள்ளது. ஒரு புத்தகத்தை வாங்கியவர்கள்‌ அதில்‌ 
சராசரியாக எத்தனை % பக்கங்களை 
வாசிக்கிறொர்கள்‌ என பதற்கான குறியீடு. '& Brief History 
of Ti" எட்டு கோடி பிரதிகள்‌ விற்கப்பட்டுள்ளன. NYT 
பெஸ்ட்செல்லர்ஸ்‌ பட்டியலில்‌ 247 வாரங்களுக்கு 
முதலிடத்தில்‌ இருந்ததற்காக கின்னஸ்‌ சாதனை 
படைத்தது! இந்த உலகில்‌ உள்ள ஒவ்வொரு 750 
பேரில்‌ ஒருவரிடம்‌ இந்த புத்தகத்தின்‌ பிரதி உள்ளது. 
என்னிடம்‌ மூன்று பிரதிகள்‌ உள்ளன. இருப்பினும்‌, 
ஹாக்கிங்‌ குறியீட்டில்‌ 100% பெறும்‌ அளவு 
முழுமையாக இந்த புத்தகத்தைப்‌ படித்தவர்கள்‌ சில 
புண்ணியவான்கள்‌ மட்டுமே. ஆங்கிலத்தில்‌ இதை 
ஒரு காபி டேபிள்‌ (௦146 table) புத்தகம்‌ என்பார்கள்‌. 
மக்கள்‌ அதை தங்கள்‌ வீட்டில்‌ வைத்திருப்பதில்‌ 
பெருமிதம்‌ கொள்வார்கள்‌, ஆனால்‌ வாசிக்க 
மாட்டார்கள்‌. இயலாது. ஸ்டீபன்‌ ஹாக்கிங்கும்‌ இதை 
அறிந்திருந்தார்‌. “ஆம்‌, பைபிளும்‌ வஷேக்ஸ்பியரும்‌ 
இதே வகைதான்‌” என்று கூலாக பதில்‌ 
சொல்லிவிட்டார்‌. மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம்‌ 
என்னவென்றால்‌, அவர்‌ முதலில்‌ அந்த புத்தத்தை 
எழுதிய போது அதில்‌ ஏகப்பட்ட கணித 


சமன்பாடுகள்‌ இருந்தன. பதிப்பாளர்கள்‌ 
கதிகலங்கிவிட்டார்கள்‌. அதனால்‌ அவர்‌ ££ 2 என்ற 
ஒரே ஒரு சமன்பாட்டை மட்டுமாவது 


பதிப்பேற்றுங்கள்‌ என்று சமரசம்‌ செய்து கொண்டார்‌. 
ஒரே ஒரு சமன்பாட்டுடன்‌ கூடிய கோட்பாட்டு 
இயற்பியல்‌ பற்றிய முதல்‌ புத்தகமாக அது 
வெளிவந்தது. 


அவரது நகைச்சுவை உணர்வு உலகின்‌ மிகச்சிறந்த 


ஒன்றாகும்‌. நான்‌ பிறந்த வருடத்தில்தான்‌ 
கேம்பிரிட்ஜ்‌ பல்கலைக்கழகத்தின்‌ மதிப்புமிக்க 


94 


பதவியான லூகாசியன்‌ கணிதப்‌ பேராசிரியரானார்‌. 
ஒரு காலத்தில்‌ ஐசக்‌ நியூட்டன்‌ வகித்த பதவி அது. 
அந்த இருக்கைக்கு நீங்கள்‌ எப்படித்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள்‌ என்று யாரோ அவரிடம்‌ 
கேட்டபோது, “இது ஒரு தற்காலிக ஏற்பாடுதான்‌. நான்‌ 
ஒன்றிரண்டு வருடங்களுக்கு மேல்‌ உயிர்‌ வாழ 
மாட்டேன்‌ என்று எல்லாருக்கும்‌ தெரியும்‌. அதற்குள்‌ 
அவர்கள்‌ இந்த பதவிக்குப்‌ பொருத்தமான ஒருவரைக்‌ 
கண்டுபிடித்துவிடுவார்கள்‌”, என்றார்‌. அவர்‌ 67 
வயதை அடையும்‌ வரை அடுத்த 30 ஆண்டுகளுக்கு 
அந்த பதவியில்‌ இருந்தார்‌. சக்கர நாற்கலியில்‌ 
இருந்து கொண்டு உலகின்‌ மிகப்பெரிய கணித 
நாற்காலியில்‌ அத்தனை ஆண்டுகள்‌ இருந்த ஒரே 
மனிதர்‌. 


அவர்‌ 1970-களில்‌ இங்கிலாந்து இளவரசர்‌ சார்லஸின்‌ 
விழா ஒன்றில்‌ கலந்துகொண்டார்‌. அந்த விழாவில்‌ 
அவரது சக்கர நாற்காலியை இளவரசரின்‌ 
கால்விரல்கள்‌ மீது தவறுதலாக ஒட்டி விட்டார்‌. 
எல்லோரும்‌ பதறிப்போய்‌ ஓடி வந்தபோது, 
"மார்கரெட்‌ தாட்சர்‌ பிரதமராக இருந்த போது இதைச்‌ 
செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை", என்று 
சிரிப்புடன்‌ உறைந்து போன தன்‌ முகத்தால்‌ 
சொன்னார்‌. 


ஜார்ஜ்‌ புஷ்‌ தனது இரண்டாவது பதவிக்‌ காலத்தில்‌ 
மனிதர்களை மீண்டும்‌ நிலவுக்கு அனுப்பும்‌ பணியை 
அறிவித்தார்‌. முன்பு அனுப்பியதைவிட குறைந்த 
செலவில்‌ அனுப்புவோம்‌ என்றார்‌. இதைப்‌ பற்றி 
ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ கருத்து தெரிவிக்கையில்‌, 
"அரசியல்வாதிகளையும்‌ நம்மால்‌ குறைந்த செலவில்‌ 
சந்திரனுக்கு அனுப்ப முடியும்‌, ஏனென்றால்‌ 


95 


அவர்களைத்‌ திரும்ப அழைத்து வர வேண்டிய 
அவசியமில்லை", என்றார்‌. 


1990-களுக்குப்‌ பிறகு, அவர்‌ பிரபஞ்சத்தின்‌ ஒரு பெரிய 
தத்துவார்த்த மாதிரியை (9180 theoretical Model of the 
பாங்‌ அமைப்பதில்‌ அதிக கவனம்‌ செலுத்தினார்‌. 
அவரது பிறந்தநாள்‌ விழா ஒன்றில்‌, மார்லின்‌ 
மன்றோவைப்‌ போல உடையணிந்த ஒரு பெண்‌ 
வந்திருந்தார்‌. அந்த பெண்‌ அவரைக்‌ கடந்து சென்ற 
போது, “பிரபஞ்சத்தின்‌ மாதிரி இதோ நடந்து 
செல்கிறது", என்று வீல்‌ சேரிலிருந்து கமன்ட்‌ 
அடித்தார்‌. அவருடைய புத்தகங்களில்‌ இப்படி 
ஏராளமான நகைச்சுவைகளை நாம்‌ காணலாம்‌. 
நீங்கள்‌ பொது இடங்களில்‌ இருக்கும்போது 
அவற்றைத்‌ தவறிப்‌ போய்‌ வாசித்துவிடாதர்கள்‌! 


பள்ளிக்காலங்களில்‌ அவர்‌ எப்படி இருந்தார்‌? கழே 
இருந்து 3-வது மதிப்பெண்‌ பெறும்‌ இடத்தில்தான்‌ 
இருந்தார்‌. எட்டு வயதுக்குப்‌ பிறகுதான்‌ வாசிக்கவே 
கற்றுக்கொண்டார்‌. ஜேன்‌ எனும்‌ டெண்‌ பிஎச்டி 
செய்து கொண்டிருந்த போது அவரை திருமணம்‌ 
செய்து கொள்ள தைரியமான முடிவு எடுத்தார்‌. அவர்‌ 
56 என்ற நோயால்‌ பாதிக்கப்பட்டுள்ளார்‌, 2 
வருடங்களுக்கு மேல்‌ வாழமாட்டார்‌ என்று தெரிந்த 
பிறகும்‌. திருமணத்திற்குப்‌ பணம்‌ சேர்க்க 
வேண்டியிருந்தது. ஆராய்ச்சி மாணவர்களுக்கு 
அன்று அதிக உதவித்தொகை கிடைத்துக்‌ 
கொண்டிருந்தது. அதனால்‌ ஆராய்ச்சிக்கான 
உதவித்தொகை மூலம்‌ போதுமான பணத்தை பெற 
ஆராய்ச்சியில்‌ தனது அனைத்து திறமைகளையும்‌ 
காட்டி ஆராய்ச்சிகளில்‌ முதலிடம்‌ பிடித்தார்‌. 


96 


திருமணம்‌ செய்து கொண்டார்‌. ஆனால்‌ எல்லாரும்‌ 
எதிர்பார்த்தது போல அவர்‌ ஒன்றிரண்டு 
ஆண்டுகளில்‌ சாகவில்லை. அன்றைய 
ரஜினிகாந்தின்‌ அரசியல்‌ பிரவேசம்‌ போல அவரது 
மரணம்‌ தள்ளிப்‌ போய்க்கொண்டே இருந்தது. 
இதற்கிடையில்‌, தம்பதியருக்கு ஒரு ஆண்‌ மற்றும்‌ 
ஒரு பெண்‌ என இரண்டு குழந்தைகள்‌ பிறந்துவிட்டன. 
யாரையும்‌ சார்ந்து இருக்கக்கூடாது என்று 
எவ்வளவோ முயற்சி செய்தும்‌, அவரது உடல்‌ 
ஒத்துழைக்கவில்லை. அவரது பேச்சு குழற 
ஆரம்பித்தது, யாருக்கும்‌ புரியாததாக மாறியது. 
அன்றைய இங்கிலாந்து சுகாதார நிறுவனம்‌ மின்சார 
சக்கர நாற்காலி வாங்க அவருக்கு நிதியளிக்க 
மறுத்தது. மின்சார சக்கர நாற்காலி வாங்குவதற்காக 
மட்முமே அவர்‌ அதுவரை சேமித்த பணத்தை 
எல்லாம்‌ செலவழித்தார்‌. அதன்‌ பிறகு தனது மகளை 
நல்ல பள்ளியில்‌ சேர்க்க விரும்பினார்‌, மீண்டும்‌ 
பணம்‌ தேவைப்பட்டது. இயற்பியலில்‌ அதிக 
நிதியுதவி பெறும்‌ ஆராய்ச்சிப்‌ பகுதிகளுக்குச்‌ 
செல்வதற்கான அவரது அடுத்த உந்து சக்தியாக இது 
இருந்தது. கோட்பாட்டு இயற்பியலும்‌ கண்டிப்பாக 
அவரது உள்ளார்ந்த ஆர்வமாக இருந்தது. பின்னர்‌ 
அவர்‌ கிண்டலாக இதைப்பற்றி கூறினார்‌, "எனக்கு 
இருந்த உடல்‌ நிலையை வைத்துக்‌ கொண்டு 
ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரே துறை அதுதான்‌". 
Theoretical physics. அந்த துறைக்கு அவரது மூளை 
மட்டுமே தேவைப்பட்டது. 


அவரது மனைவி ஜேன்‌ ஒரு சிறந்த பெண்‌. அவரை 
நன்றாக கவனித்துக்‌ கொண்டார்‌. மற்றும்‌ அவரது 
ஆரம்ப கடினமான கால கஷ்டங்களில்‌ அவருடன்‌ 
உறுதியாக நின்றார்‌. ஆனால்‌ அந்த பெண்ணுக்கும்‌ 
ஒர்‌ உடல்‌ துணை மற்றும்‌ பாலியல்‌ அன்பு 


97 


தேவைப்பட்டது. ஜேன்‌ அவரது இசை ஆசிரியரான 
ஜொனாதன்‌ என்பவருடன்‌ காதல்‌ உறவை வளர்த்துக்‌ 
கொண்டார்‌. ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ அதை 
அறிந்திருந்தார்‌. அவர்களது உறவு தொடர 
அனுமதித்தார்‌. அவர்‌ தனது தனிப்பட்ட 
வாழ்க்கையைப்‌ பற்றி பொதுவில்‌ அதிகம்‌ 
பேசவில்லை. அவரது மனைவி வீட்டிற்குள்‌ வேறு 
உறவில்‌ இருந்தபோது அவரது மனதில்‌ என்ன 
இருந்திருக்கும்‌ நம்மால்‌ யூகிக்க மட்டுமே முடியும்‌. 
அந்த நேரத்தில்‌ ஜேன்‌ மூன்றாவது குழந்தையுடன்‌ 
கர்ப்பமானார்‌. 


ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ - ஜேன்‌ ஜோடி 1990-களில்‌ 
விவாகரத்து செய்து பிரிந்தார்கள்‌. ஜேன்‌ 
ஜொனாதனை மணந்தார்‌. ஸ்டீபன்‌ தனது நர்ஸ்‌ 
ஒருவருடன்‌ வாழ்ந்து அவரைத்‌ திருமணம்‌ செய்து 
கொண்டார்‌. ஜேன்‌ விவாகரத்துக்குப்‌ பிறகு 
ஸ்டீபனைப்‌ பற்றிய அவமானகரமான 
கருத்துகளுடன்‌ ஒரு சுயசரிதை எழுதினார்‌. அதற்கும்‌ 
ஸ்டீபன்‌ ஹாக்கிங்கின்‌ வழக்கமான நக்கலுடனான 
பதில்‌, "என்னைப்‌ பற்றிய சுயசரிதைகளை நான்‌ 
என்றுமே படிப்பதில்லை" என்பதுதான்‌. 


அவர்‌ இரண்டாவது திருமணம்‌ முடித்த மனைவி 
அவரை உடல்‌ ரீதியாக துன்புறுத்துவதாக சர்ச்சை 
கிளம்பியது. பல முறை உடலில்‌ ஒறல்கள்‌, 
காயங்களுடன்‌ மக்கள்‌ அவரைப்‌ பொதுவெளியில்‌ 
கவனித்தனர்‌. இது குறித்து போலீஸ்‌ விசாரணை கூட 
நடந்தது. வழக்கம்‌ போல அவர்‌ அது குறித்து எந்தக்‌ 
கருத்தையும்‌ தெரிவிக்கவில்லை. அமைதியாகப்‌ 
பின்னர்‌ அந்த பெண்ணையும்‌ விவாகரத்து 
செய்துவிட்டு தனிமையில்‌ வாழ்க்கையை 
நடத்தினார்‌. அதன்‌ பிறகு தனது வாழ்க்கையின்‌ 


98 


கடைசி சில ஆண்டுகளை மீண்டும்‌ ஜேன்‌ மற்றும்‌ 
அவரது குழந்தைகளுடன்‌ கழித்தார்‌. தன்‌ கடைசி 
காலங்களில்‌ அவர்‌ ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியான 
வாழ்க்கையைக்‌ கொண்டதாகக்‌ கூறினார்‌: “எனக்கு 
வேறென்ன வேண்டும்‌? நான்‌ உலகம்‌ முழுவதும்‌ 
அறியப்பட்டேன்‌, போதுமான பணம்‌ சம்பாதித்தேன்‌, 
இரண்டு பெண்களைத்‌ திருமணம்‌ செய்து 
கொண்டேன்‌, சொந்தமாக குழந்தைகளைப்‌ 
பெற்றுள்ளேன்‌.” அவர்‌ தனது பேரக்‌ 
குழந்தைகளையும்‌ கூடப்‌ பார்த்துவிட்டார்‌. 


அறிவியலில்‌ அவரது வழியை அவரது பிள்ளைகள்‌ 
யாரும்‌ பின்பற்றவில்லை. அவரது முதல்‌ மகன்‌ 
அமெரிக்காவில்‌ மைக்ரோசாப்ட்‌ நிறுவனத்தில்‌ 
பணியில்‌ சேர்ந்தார்‌ மகள்‌ டைம்‌ போன்ற 
பத்திரிகைகளில்‌ எழுதும்‌ பத்திரிகையாளர்‌. 
மூன்றாவது மகன்‌ (அவர்‌ உண்மையில்‌ அவருடைய 
மகனா என்பது ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ - ஜேனுக்கு 
மட்டுமே தெரியும்‌) £60 வில்‌ வேலைக்கு சேர்ந்தார்‌. 
மற்ற பிள்ளைகளைவிட அவர்‌ அதுக பாசம்‌ 
வைத்திருந்தது அந்த மூன்றாவது மகனிடம்தான்‌. 
இந்த கட்டுரையின்‌ ஆரம்பத்தில்‌ நான்‌ ஸ்பெயினின்‌ 
கிரனாடா என்ற ஊருக்கு அவரது பயணத்தைப்‌ பற்றி 
குறிப்பிட்டிருந்தேன்‌. இரனாடாவிற்கு அவர்‌ வந்த 
காரணம்‌ அவரது மூன்றாவது மகன்‌ அங்கே தங்கி 
ஸ்பானிய மொழியைக்‌ கற்றுக்‌ கொண்டிருந்தான்‌. 
இன்று நாம்‌ A என்று சொல்லும்‌ செயற்கை 
நுண்ணறிவு ஆராய்ச்சிகளின்‌ முன்னோடி 
ஆராய்ச்சிகள்‌ நடந்து கொண்டிருந்தது 
ஸ்பெயினில்தான்‌. அந்த பையனுக்கும்‌ அவரைப்‌ 
போன்றே நக்கல்‌ உண்டு. “நான்‌ ॥௦௱ஊவ௦ ஒழுங்காக 
செய்கிறேனா இல்லையா என்று பார்க்க என்‌ அப்பா 
வந்திருக்கிறார்‌” என்றான்‌. 


99 


ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ 'சொன்னார்‌ பேசினார்‌, 
'எழுதினார்‌' என்று நான்‌ கூறியதெல்லாம்‌ அவர்‌ தனது 
சக்கர நாற்காலியில்‌ பொருத்தப்பட்ட குரல்‌ 
சின்தசைசர்‌ (உருவாக்கி?) மூலம்‌ 
வெளிப்படுத்தியவை. 1980-களின்‌ முற்பகுதியில்‌ 
அவரது மொழி புரிய முடியாததாக மாறிய போது 
அவரது நெருங்கிய நண்பர்கள்‌ சிலர்‌ அவரது 
மொழிபெயர்ப்பாளர்களாக செயல்பட்டனர்‌. 
அவர்களின்‌ உதவியுடன்‌ பல மணி நேரம்‌ 
விரிவுரைகள்‌ செய்து கொண்டிருந்தார்‌. அதன்‌ பின்‌ 
அவருக்கு நிமோனியா காய்ச்சல்‌ ஏற்பட்டு அவரது 
மூச்சுக்குழாய்‌ பிளாஸ்டிக்‌ குழாயாக அறுவைச்‌ 
சிகிச்சையால்‌ மாற்றப்பட்டது. நிரந்தரமாக குரல்‌ 
இழந்தார்‌. கணினி மானிட்டரில்‌ வார்த்தைகளைத்‌ 
தட்டச்சு செய்ய (இன்றைய ஸ்மார்ட்‌ போன்‌ போர்ட்‌ 
போல எழுத்துகளைத்‌ தேர்ந்தெடுக்க) ஒரு தட்டுதல்‌ 
சாதனத்தைப்‌ பயன்படுத்தத்‌ தொடங்கினார்‌. அந்த 
வார்த்தைகள்‌ ஒரு குரல்‌ சின்தசைசர்‌ மூலம்‌ ஒலியாக 
மாற்றப்பட்டன. அவர்‌ தனது முழு புத்தகமான '& 8ரef 
History of Time-ஐ அப்படிதான்‌ தொட்டுத்‌ தொட்டு 
எழுதினார்‌. அதன்‌ பிறகு அவரது விரல்களும்‌ 
ஒத்துழைப்பதை நிறுத்தி நெளிந்து விட்டன. அவர்‌ 
அசரவில்லை. இன்டெல்‌ நிறுவனத்தின்‌ ஒரு 
சாதனத்தைப்‌ பயன்படுத்தினார்‌. அது அவரது முக 
அசைவுகளைக்‌ கொண்டு மானிட்டரிலிருந்து 
சொற்களைத்‌ தேர்ந்தெடுக்க உதவியது. 
கன்னத்திலுள்ள தசைகளை அசைத்து மானிட்டரில்‌ 
அம்புக்குறியை நகர்த்திக்‌ கொண்டிருந்தார்‌. 
சிந்தசைஸர்‌ வழியாக வரும்‌ அவரது குரல்‌ 30 
ஆண்டுகளாக ஒரே மாதிரியாக இருந்தது. 1980-களின்‌ 
டெக்னாலஜியைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டிருந்தார்‌. 
இன்டெல்‌ நிறுவனம்‌ டெக்னாலஜியில்‌ வளரந்து 


100 


கொண்டு வந்தது. ஆனாலும்‌ அவரது குரலுக்காக 1980- 
களின்‌ தொழில்நுட்பத்தை அந்த நிறுவனம்‌ எவ்வாறு 
தொடர்ந்து பயன்படுத்தியது என்பது வேறு கதை. 
ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ தனது குரலை (அது செயற்கைக்‌ 
குரல்‌ என்றாலும்‌) அதை மாற்ற விரும்பவில்லை. 


சக்கர நாற்காலி வாங்க முடியாமல்‌ தவித்துக்‌ 
கொண்டிருந்தவர்‌, தனது வாழ்வின்‌ பிற்பகுதியில்‌ ஒரு 
தனியார்‌ ஜெட்‌ விமானத்தை வைத்திருந்தார்‌. சக்கர 
நாற்காலியில்‌ சாலையைக்‌ கடக்கும்‌ போது அவர்‌ 
ஆபத்தான விபத்துகளைச்‌ சந்தித்த அனுபவங்கள்‌ 
உண்டு. ஒருமுறை சாலையில்‌ அவரது சக்கர 
நாற்காலி துண்டு துண்டாக உடைந்தது, அவர்‌ எப்படி 
உயிர்‌ தப்பினார்‌ என்பதை யாரும்‌ நம்பவில்லை. 
அவர்‌ பலமுறை வென்டிலேட்டரில்‌ வைக்கப்பட்டு 
மறுபடியும்‌ உயிருடன்‌ வந்தார்‌. தனது 23-வது 
பிறந்தநாளைக்‌ காண யாரும்‌ வரமாட்டார்கள்‌ என்று 
நினைக்காத சிறுவன்‌ தனது 76-வது பிறந்தநாளைக்‌ 
கொண்டாடினார்‌. கடவுள்‌ இல்லை என்பதை அவர்‌ 
உலகுக்குச்‌ சொல்ல அவர்‌ நீண்ட காலம்‌ வாழ 
வேண்டும்‌ என்று கடவுள்‌ விரும்பியிருக்கலாம்‌! 


அவரை நமக்கெல்லாம்‌ பிரபலமாக்கிய முக்கிய 
விஷயம்‌ அவரது அறிவியல்‌! கருந்துளைகள்‌ முதல்‌ 
சூப்பர்ஸ்ட்ரிங்‌ கோட்பாடு வரை! 


ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ சக்கர நாற்காலியில்‌ இருந்து 
கொண்டு அறிவியலில்‌ அப்படி என்னதான்‌ 
கண்டுபிடித்தார்‌, அவர்‌ நோபல்‌ பரிசே 
வாங்கவில்லையே போன்ற கேள்விகள்‌ இருந்தால்‌ 
இதை மேற்கொண்டு வாசியுங்கள்‌. 
இல்லையென்றால்‌ கைப்பேசியில்‌ வேறு 
முக்கியமான விஷயங்களைப்‌ பார்க்கச்‌ 


101 


சென்றுவிடுங்கள்‌. மெலோடி வீடியோவெல்லாம்‌ 
ட்ரென்டிங்கில்‌ ஓடிக்கொண்டிருக்கின்றன. இதைவிட 
சுவாரசியமாக இருக்கும்‌. 


ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ பொழுது போகாவிட்டால்‌ சமகால 
அரசியல்வாதிகளைக்‌ இண்டலடிப்பார்‌. அதனால்‌ 
அரசியலவாதிகளை வைத்தே அவரது அறிவியலைப்‌ 
புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம்‌. உங்களுக்குப்‌ 
பிடிக்காத ஒரு அரசியல்வாதியை மனதில்‌ 
நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. மத்தியிலோ, 
மாநிலத்திலோ. அவரை இந்த உலகத்திலிருந்தே 
வெளியே அனுப்பிவிட வேண்டும்‌ என்ற அளவுக்கு 
உங்களுக்கு அவர்‌ மீது கான்டு. பூமிக்குள்‌ இருந்தால்‌ 
யாராவது ஓட்டுப்போட்டு மறுபடியும்‌ 
கூட்டிவந்துவிடுவார்கள்‌ என்ற பயம்‌ உங்களுக்கு. 
அதனால்‌ அவரை வானத்தை நோக்கித்‌ தூக்கி 
வீசுஒறீர்கள்‌. விண்வெளிக்குச்‌ சென்று உங்களை 
பூமிக்கு அனுப்பிய கடவுளிடமே சென்றுவிடுங்கள்‌ 
என்று. வீசினால்‌ அவர்‌ பூமியைத்‌ தாண்டி போய்‌ 
விடுவாரா? மாட்டார்‌. மறுபடியும்‌ உங்கள்‌ தலையில்‌ 
இல்லையென்றாலும்‌ பூமியில்‌ எங்கேயாவது வந்து 
விழுந்துவிடுவார்‌. ஏன்‌? பூமியின்‌ ஈர்ப்பு அவரைப்‌ 
பின்னோக்கி இழுத்துவிடும்‌. மனிதரின்‌ வீசும்‌ 
சக்தியைவிட பூமியின்‌ ஈர்க்கும்‌ சக்தி பலமடங்கு 
அதிகம்‌. 


ஆனாலும்‌ உங்களுக்கு மனம்‌ ஆறவில்லை. அவர்‌ 
திரும்பி வராத வேகத்தில்‌ அவரை பூமியிலிருந்து 
தூக்கி எறிந்துவிட்டு விண்வெளியில்‌ ஒருபோதும்‌ 
முடிவடையாத உல்லாசப்‌ பயணத்திற்கு அவரை 
அனுப்ப முடியுமா என்று ஆராய்்‌இறீர்கள்‌. அவரும்‌ 
நன்றாக இருக்க வேண்டும்‌, நாமும்‌ நன்றாக இருக்க 
வேண்டும்‌ என்ற நல்லெண்ணத்தில்‌ அறிவியல்‌ 


102 


புத்தகங்களைப்‌ புரட்டுகிறீர்கள்‌. பதில்‌ உங்களது 
பதினொன்றாம்‌ வகுப்புப்‌ புத்தகத்திலேயே 
கிடைக்கிறது. வினாடிக்கு 11 கிமீ வேகத்தில்‌ அவரை 
வானத்தை நோக்கி உங்களால்‌ வீச முடிந்தால்‌ 
அவரை விண்வெளிக்கு நிரந்தரமாக 
அனுப்பிவிடுவது சாத்தியம்‌. பூமியின்‌ ஈர்ப்பு 
விசையிலிருந்து எந்த ஒரு பொருளும்‌ தப்பிக்கத்‌ 
தேவையான வேகம்‌ அது. விண்வெளிப்‌ 
பயணங்களுக்காக ஏவப்படும்‌ ராக்கெட்டுகள்‌ ஒரு 
கட்டத்தில்‌ வினாடிக்கு 11 கிமீ வேகத்தை அடைய 
வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ ஆற்றில்‌ போட்ட 
தெர்மாகோல்‌ போல மறுபடியும்‌ கரைக்கே 
திரும்பிவிடும்‌. இரகம்‌, சூரியன்‌, நட்சத்திரம்‌, சந்திரன்‌, 
மனைவியின்‌ ஈர்ப்பு விசைகளிலிருந்து தப்பிக்க ஒரு 
குறைந்தபட்ச வேகம்‌ அவசியம்‌. இதை விடுபடு 
திசைவேகம்‌' என்று தமிழ்மீடிய புத்தகங்களில்‌ 
அழைப்பார்கள்‌. ஆங்கிலத்தில்‌ escape velocity. 


ஒரு கிரகம்‌ அல்லது நட்சத்திரத்தின்‌ ஈர்ப்பு 
விசையானது அதன்‌ ௱8% எனப்படும்‌ நிறையைப்‌ 
பொறுத்தது. நிறை என்றால்‌ என்ன என்று என்னிடம்‌ 
கேட்காதீர்கள்‌. நிறை என்பது அனைவருக்கும்‌ 
தெரிந்த ஒன்று, ஆனால்‌ விளக்க முடியாதது. 
எளிமைக்காக, அதை அந்தந்த இரகம்‌ அல்லது 
நட்சத்திரத்தின்‌ கனம்‌ என்று வைத்துக்‌ கொள்வோம்‌. 
ஒரு மூடை தக்காளிக்கும்‌ ஒரு மூடை பஞ்சுக்கும்‌ 
சைஸ்‌ ஒரே மாதிரி இருந்தாலும்‌ கனம்‌ வேறு வேறு 
இருக்கும்‌. அதிக நிறை, அதிக ஈர்ப்பு, அதிக 'விடுபடு 
திசைவேகம்‌. சூரியன்‌ பூமியை விட அதிக நிறை 
கொண்டது. அதனால்‌ அதன்‌ 'விடுபடு திசைவேகம்‌ 
வேகம்‌ வினாடிக்கு 617 கிமீ ஆகும்‌. உங்கள்‌ டார்கெட்‌ 
அரசியல்வாதியை சூரியனிலிருந்து வீச 
வேண்டுமென்றால்‌ அவரை வினாடிக்கு 67 கிமீ 


103 


வேகத்தில்‌ வீச வேண்டும்‌. அப்படிச்‌ செய்தால்தான்‌ 
சூரியனை அவரிடமிருந்து காப்பாற்ற முடியும்‌. 
அவரை வீசிவிட்டு இப்போது கருந்துளைகளுக்குள்‌ 
செல்வோம்‌. 


ஒவ்வொரு நாளும்‌ மில்லியன்‌ கணக்கான 
ஹைட்ரஜன்‌ குண்டுகள்‌ சூரியன்‌ மற்றும்‌ 
நட்சத்திரங்களில்‌ வெடித்துச்‌ சிதறுகின்றன. நாம்‌ 
பகவான்‌ என்று இவற்றை தூரத்திலிருந்து 
கும்பிடலாம்‌. ஆனால்‌ இவையெல்லாம்‌ பயங்கரமான 
வெடி குண்டுகள்‌. சரி. வெடித்தால்‌ வெடிக்கும்‌ 
துகள்கள்‌ பட்டாசு போல சிதறி ஓட வேண்டும்‌, இந்த 
நட்சத்திரங்கள்‌ எல்லாம்‌ சரவெடி போல வெடித்துக்‌ 
காணாமல்‌ போக வேண்டும்‌, இல்லையா? ஆனால்‌ 
அவை அப்படியே இருக்கின்றன. வெடிக்கும்‌ பொருள்‌ 
மிகப்‌ பெரியது என்பதால்‌ அதிக நிறை, அதிக 
ஈர்ப்புவிசை, அதிக 'விடுபடு திசைவேகம்‌ எல்லாம்‌ 
இருக்கும்‌. அதனால்‌ ஓடவும்‌ முடியாது, ஒளியவும்‌ 
முடியாது என்பது போல வெடித்து வெடித்து தனக்குள்‌ 
விழுந்து கொண்டிருக்கும்‌. இறுக்கமாகவும்‌ இருக்கும்‌, 
களர்வாகவும்‌ இருக்கும்‌. அதாவது, ஊளைச்‌ சதை 
போல இருக்கும்‌. 


ஆனால்‌ இதற்கும்‌ ஒரு முடிவு வரும்‌. மனிதர்களைப்‌ 
போலவே இந்த நட்சத்திரங்களும்‌ ஒரு நாள்‌ இறக்கும்‌. 
தம்‌ அடிக்காமல்‌ வாழும்‌ நமக்கு எழுபது, எண்பது 
வருடங்கள்‌ ஆயுசு என்றால்‌ தம்மிலேயே வாழும்‌ 
இவற்றிற்கு சில லட்சம்‌, கோடி வருடங்கள்‌ ஆயுசு 
இருக்கும்‌. கடைசியில்‌ ஒருநாள்‌ இவற்றில்‌ வெடிக்கும்‌ 
எரிபொருள்‌ எல்லாம்‌ ஒருநாள்‌ தீர்ந்துவிடும்‌. 
வெடித்துச்‌ சிதறுவது நின்றுவிட்டால்‌ ஒடுங்கத்‌ 
தொடங்கிவிடும்‌. அவற்றின்‌ ஈர்ப்புவிசை அவற்றின்‌ 
மையத்தை நோக்கி தன்னைத்தானே இழுத்துவிடும்‌. 


104 


எடையைக்‌ குறைக்காமல்‌ சிக்கென்று எமி 
ஜாக்சனாக ஆகிவிடும்‌ அசாதாரண நிகழ்வு நடக்கும்‌. 
சைஸ்‌ ஸீரோ, ஆனால்‌ சுமோ மல்யுத்த வீரரைப்‌ 
போல எடை. இப்படி நட்சத்திரங்களின்‌ அளவு 
சிறியதாக, நிறை அதிகரிக்கும்‌ போது, அவற்றின்‌ 
ஈர்ப்பு விசையும்‌ அதிவேகமாக அதிகரிக்கும்‌. 


இப்படி வெறித்தன ஈர்ப்புவிசையுடன்‌ 
மரணப்படுக்கைக்கு வந்து சேரும்‌ இந்த 
நட்சத்திரங்களை 'கருந்துளைகள்‌' (61/80 holes) என்று 
அமைக்கிறோம்‌. இயற்பியலாளர்கள்‌ சில 
கணக்குகளைப்‌ போட்டுப்‌ பார்த்த போது இதில்‌ ஒரு 
கற்பனை செய்ய முடியாத நிகழ்வு நடப்பது 
தெரியவந்தது. அதாவது, இந்த நட்சத்திரங்களில்‌ சில 
அப்படியே சுருங்கி காற்றுப்‌ போன பலூன்‌ போல ஓர்‌ 
இறுகிய சிறிய பொருளாக மாறிவிடாது. வேறு என்ன 
ஆகும்‌? எரிபொருள்‌ தீர்ந்த ஒரு நட்சத்திரத்தின்‌ நிறை 
நமது சூரியனை விட பத்து மடங்கு அதிகமாக 
இருந்தால்‌, அதன்‌ சைஸ்‌ பூஜ்ஜியமாகவும்‌, நிறை 
எல்லையற்றதாகவும்‌ - முடிவிலியாக - மாறும்‌ 
அளவிற்கு அது சுருங்கக்கொண்டே இருக்கும்‌. 
முடிவிலி ரிந்‌, சங்க இலக்கியத்தில்‌ 'சேண்‌” என்பது 
ஒரு கணித முட்டாள்தனம்‌ என்பார்கள்‌. அது ஒரு 
முட்டுச்சந்து. அதன்‌ பிறகு அது நம்மை எங்கும்‌ 
அழைத்துச்‌ செல்லாது. இருப்பினும்‌, நட்சத்திரம்‌ 
இறக்கும்‌ போது அதுதான்‌ நடக்கும்‌ என்று 
கூறப்படுகிறது. இயற்பியலாளர்கள்‌ இதை ஒருமை - 
பிகர்‌ - என்று அழைக்கிறார்கள்‌. (நமது 
சூரியனின்‌ அளவு நிறை கொண்ட நட்சத்திரங்கள்‌ 
அந்த 'ஒருமை'யை அடையும்‌ அளவிற்குப்‌ போதுமான 
ஈர்ப்பு விசையைக்‌ கொண்டிருக்கவில்லை 
என்கிறார்கள்‌. நமது சூரியன்‌ செத்தால்‌ 
வேர்க்கடலையின்‌ அளவிற்கு ஆகி ஆனால்‌ மொத்த 


105 


சூரியனின்‌ நிறையையும்‌ அந்த வேர்க்கடலை 
கொண்டிருக்கும்‌. கடிக்க முடியாது.) 


இப்படிப்பட்‌। பரமானந்த நிலையை அடைந்த 
நட்சத்திரங்களை ஏன்‌ கருந்துளைகள்‌ என்று 
அமைக்கிறார்கள்‌? அவற்றின்‌ ஈர்ப்பு விசை மிக மிக 
அதிகமாக இருக்கும்‌. அவற்றின்‌ 'விடுபடு 
திசைவேகம்‌' வினாடிக்கு 3,00,000 இமீக்கும்‌ 
அதிகமாக இருக்கும்‌. ஏதாவது பொறி தட்டுகறதா? 
வினாடிக்கு மூன்று லட்சம்‌ இமீ என்பது ஒளியின்‌ 
வேகம்‌. இந்த கருந்துளைகள்‌ ஒளியைக்‌ கூட 
இழுத்துப்‌ போட்டுவிடும்‌. தப்பிக்க விடாது. நம்‌ 
அரசியல்வாதியை கருந்துளையிலிருந்து வெளியே 
தூக்கி எறிய வேண்டுமென்றால்‌ அவரை வினாடிக்கு 
3,00,000 இமீக்கும்‌ அதிக வேகத்தில்‌ தூக்கி வீச 
வேண்டும்‌. ஆனால்‌ அது முடியாது. நமது 
பிரபஞ்சத்தில்‌ ஒளியை விட வேகமாக எதுவும்‌ 
பயணிக்க முடியாது. நம்‌ பிரபஞ்சத்தின்‌ ஸ்பீட்‌ லிமிட்‌ 
ஒரு செகன்டுக்கு 3,00,000 கிமீ. அது ஏன்‌ என்று நீங்கள்‌ 
கேட்கலாம்‌. அதுதான்‌ நிறையற்ற ஒரு பொருள்‌ - 
பூச்சிய நிறை உள்ள ஒரு பொருள்‌, எடையே இல்லாத 
ஒரு பொருள்‌ - எந்த தடங்கலும்‌ இல்லாத 
வெற்றிடத்தில்‌ பயணிக்கும்‌ வேகம்‌. இந்த 
பிரபஞ்சத்தில்‌ நிறையே இல்லாத ஒரு பொருள்‌ ஒளி. 
வினாடிக்கு 3,00,000 கிமீதான்‌ அதன்‌ வேகம்‌. 
நிறையிருந்தால்‌ அந்த நிறையைப்‌ பொறுத்து அந்த 
பொருளின்‌ வேகம்‌ 3,00,000-லிருந்து குறைய 
ஆரம்பிக்கும்‌. (மூன்று லட்சம்‌ என்பது 
தோராயமாகதான்‌. உடனே அதை கடவுளின்‌ 
எண்ணாக்கி றியூமராலஜியில்‌ இறங்கிவிட 
வேண்டாம்‌. சரியாக, 299,792,458) இதன்‌ அர்த்தம்‌ 
என்னவென்றால்‌ எப்பேற்பட்ட அப்பாடக்கரும்‌ 


106 


கருந்துளையில்‌ இருந்து தப்பிக்க முடியாது. இது 
கருந்துளை, சிபிஐ அல்ல. 


ஒரு விஷயம்‌ பிரபஞ்சத்தில்‌ இருக்கிறதா இல்லையா 
என்று கண்டறிய, அதிலிருந்து ஏதாவது வெளியே வர 
வேண்டும்‌. அல்லது அது எதையாவது பிரதிபலிக்க 
வேண்டும்‌. அது ஒளிக்‌ கதிர்‌, அகச்சிவப்புக்‌ கதிர்‌, 
எக்ஸ்ரே, நீலக்‌ கதிர்‌, லிசா கதிர்‌ (686 Ra) என 
எதுவாகவும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ இந்த கருந்துளை 
எல்லாவற்றையும்‌ உறிஞ்சி, எதையும்‌ பார்க்கவோ 
அல்லது கண்டறியவோ வாய்ப்பு கொடுப்பதில்லை. 
அது இருக்கிறதா இல்லையா என்று எதைவைத்து 
நிரூபிப்பது? இது வெறும்‌ கருப்பு. இந்த பிரபஞ்சத்தின்‌ 
எந்த ஒரு துகள்‌ அல்லது கதிர்‌ பயணிக்கும்‌ அதிகபட்ச 
வேகத்தை விட அதன்‌ 'விடுபடு திசைவேகம்‌' 
அதிகமாக இருக்கிறது. இந்த கருந்துளையைக்கூட 
மனிதர்களால்‌ அறிய இயலா கடவுள்‌ என்று 
சொல்லிவிட வேண்டாம்‌. 


அடுத்த கட்ட இயற்பியலுக்குள்‌ செல்வோம்‌. நீங்கள்‌ 
இப்போது அமர்ந்திருக்க அல்லது 
ஃபோனைப்பார்த்துக்‌ கொண்டு மல்லாக்கப்‌ 
படுத்திருக்கக்‌ காரணம்‌ என்னவென்றால்‌ நமது 
பூமியின்‌ ஈர்ப்பு விசை அதிகமாக உள்ளது. நீங்கள்‌ 
பூமியில்‌ இருக்கிறீர்கள்‌. பூமியில்‌ இருந்து சுமார்‌ 500 
கிலோமீட்டர்கள்‌ மேலே வானத்தில்‌ சென்றால்‌ ஈர்ப்பு 
விசை சற்று குறையும்‌. இன்னும்‌ 1000 கிலோமீட்டர்‌ 
சென்றால்‌ அது மேலும்‌ குறைந்து, இறுதியாக 
பூமியின்‌ ஈர்ப்பு விசையை உணராத விண்வெளியில்‌ 
ஏதோவொரு இடத்தை அடைவோம்‌. 'விடுபடு 
திசைவேகத்துடன்‌' இதை இணைப்போம்‌. பூமியின்‌ 
மேற்பரப்பில்‌ இது வினாடிக்கு 11 கிமீ. பூமியில்‌ 
இருந்து சுமார்‌ 1000 கிமீ உயரத்தில்‌, அது ஒரு 


107 


றொடிக்கு 5 கிமீ ஆக இருக்கலாம்‌. (எவ்வளவு 
குறையும்‌ என்று சரியாக கணக்கிடுவதற்கு ஒரு 
சமன்பாடு உள்ளது, ஆனால்‌ அது முக்கியமில்லை. 
இங்கு யாரும்‌ நீட்‌ தேர்வு எழுதி பாஸாக இதை 
வாசித்துக்‌ கொண்டிருக்கவில்லை என்று 
நினைக்கிறேன்‌) நீங்கள்‌ மேகங்களுக்கு மேலே ஒரு 
விமானத்தில்‌ சென்று விண்வெளியை நோக்கி 
உங்களது அந்த அரசியல்வாதியை வீசினால்‌ 
பூமியிலிருந்து அவரை வீசுவதை விட குறைவான 
சக்தியை உபயோகதத்தால்‌ போதும்‌. பூமியிலிருந்து 
தூரம்‌ செல்லச்‌ செல்ல 'விடுபடு திசைவேகம்‌ 
குறையும்‌. 


கருந்துளைகளில்‌ நிகழ்வதும்‌ இதே விஷயம்தான்‌. 
ஒரு கருந்துளை ஒரு நொடிக்கு 500,000 இமீ 'விடுபடு 
திசைவேகம்‌' கொண்டிருக்கலாம்‌ என்று வைத்துக்‌ 
கொள்வோம்‌. ஆனால்‌, அதன்‌ மேற்பரப்பில்‌ இருந்து 30 
கிமீ தொலைவில்‌ உள்ள விண்வெளியானது 
வினாடிக்கு 3,00,000 கிமீ 'விடுபடு திசைவேகம்‌ 
கொண்டிருக்கலாம்‌. அதாவது, ஒளியின்‌ வேகம்‌. 


இப்போது இதை தலைகீழாகச்‌ சிந்திப்போம்‌. ஒரு 
நட்சத்திரம்‌ எரிபொருள்‌ தீர்ந்துபோய்‌ சுருங்கத்‌ 
தொடங்கும்‌ போது அதன்‌ ஈர்ப்பு விசை 
அதிகரிக்கிறது; அதன்‌ 'விடுபடு திசைவேகம்‌' 
அதிகரிக்கிறது. இந்த நட்சத்திரம்‌ முதலில்‌ ஒரு 
றொடிக்கு 100 கிமீ 'விடுபடு திசைவேகம்‌ 
கொண்டிருக்கலாம்‌. அது சுருங்கும்‌ போது, 'விடுபடு 
திசைவேகம்‌' ஒரு நொடிக்கு 1000 கிமீ, 10,000 கிமீ, 
100,000 கிமீ... பிறகு 300,000 கிமீ... இறுதியாக 
வினாடிக்கு 500,000 கிமீ வேகத்தில்‌ அதிகரிக்கிறது 
என்று வைத்துக்கொள்வோம்‌. வினாடிக்கு 300,000 கிமீ 
'விடுபடு திசைவேகத்தை அடையும்‌ வரை அது 


108 


ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்கும்‌. 'விடுபடு 
திசைவேகம்‌ அதற்கு மேல்‌ சென்றவுடன்‌, ஒளி இனி 
வெளியேறாது. ஒளி மீண்டும்‌ கருந்துளைக்குள்‌ 
விழுந்துவிடும்‌. 


இது வரை நீங்கள்‌ பொறுமையாக வாசித்திருந்தால்‌ 
ஒரு நிமிடம்‌ யோசியுங்கள்‌. சிந்தனைக்கான உணவு 
இது. ஒரு நட்சத்திரம்‌ சுருங்கும்போது, அதன்‌ 'விடுபடு 
திசைவேகம்‌' வினாடிக்கு சரியாக 3,00,000 கிமீ 
(நட்சத்திர நிலையிலிருந்து இருந்து கருந்துளை 
நிலைக்கு மாறும்போது நடுவழியில்‌) இருக்கும்‌ போது 
அது வெளியிடும்‌ ஒளிக்கதிர்களுக்கு என்ன நடக்கும்‌? 
அது அங்கேயே சிக்கிக்‌ கொள்ளும்‌, இல்லையா? ழே 
உள்ள்‌ கருந்துளை அதை இழுக்கும்‌ என்பதால்‌ 
வெளிச்சம்‌ மேலே செல்ல முடியாது, கருந்துளைக்கு 
வெளியே அந்த குறிப்பிட்ட இடத்தின்‌ 'விடுபடு 
திசைவேகத்தில்‌' அது ஏற்கனவே பயணிப்பதால்‌ அது 
கருந்துளைக்குள்‌ விழவும்‌ முடியாது! 
இயற்பியலாளர்கள்‌ இதை 'நிகழ்வு அடிவானம்‌' (வலர்‌ 
horizon) என்று அழைக்கிறார்கள்‌. ஏதாவது தமிழ்ப்‌ 
படத்திற்குத்‌ தலைப்பாக வைக்கலாம்‌. இது 
கருந்துளையைச்‌ சுற்றியுள்ள ஒளிவட்டம்‌ போன்ற 
ஒரு கோளமாகும்‌. இங்கே ஒளி மற்றும்‌ ஒளியின்‌ 
வேகம்‌ கொண்ட பல துகள்களும்‌ சிக்கிக்‌ 
கொள்கின்றன. இந்த 'றிகழ்வு அடிவானத்தைப்‌' 
பார்க்க முடியுமா? இல்லை, ஏனென்றால்‌ அந்த ஒளி 
அங்கேயே சிக்கிக்‌ கொண்டது, நம்‌ கண்களுக்கு 
வந்து சேராது. நாம்‌ பார்க்க வேண்டும்‌ என்றால்‌, 
நாமும்‌ நிகழ்வு அடிவானத்தில்‌ இருக்க வேண்டும்‌. 


இது வரை நான்‌ எழுதிய எல்லாம்‌ ஏதோ ஸ்டீபன்‌ 
ஹாக்கிங்‌ கண்டுபிடித்தவை என்று நினைத்துவிட 
வேண்டாம்‌. ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ தனது பட்டப்படிப்பில்‌ 


109 


நுழைவதற்கு முன்பே இதெல்லாம்‌ அறியப்பட்ட 
விஷயங்கள்தான்‌. கருந்துளை என்றால்‌ ஒரு 
கருந்துளை, அதை மனிதர்களாலும்‌, யாராலும்‌ 
கண்டறிய முடியாது. ஏனெனில்‌ அதில்‌ இருந்து 
எதுவும்‌ வெளிவர முடியாது. 'நிகழ்வு அடிவானம்‌' 
என்று ஒன்று இருந்தாலும்‌ அங்கே யாராவது 
போய்ப்பார்த்தால்தான்‌ என்னவென்று தெரியும்‌. 
இவைதான்‌ ஸ்டீபன்‌ ஹாக்கிங்கிற்கு முன்‌ இருந்த 
கருந்துளை பற்றிய புரிதல்‌. அந்த புரிதலை அவர்‌ 
சல்லிசல்லியாக நொறுங்கினார்‌. 1970-களில்‌ அவர்‌ 
தனது பிரபலமான ஆராய்ச்சிக்‌ கட்டுரையை 
வெளியிட்டார்‌, "கருந்துளைகள்‌ அவ்வளவு கருப்பு 
இல்லை"! (Black holes ain't so black!) எப்படி? அதற்கு நாம்‌ 
இயற்பியலில்‌ இன்னும்‌ சில விஷயங்களை 
நினைவுக்குக்‌ கொண்டுவர வேண்டும்‌. 


ஐன்ஸ்டீனின்‌ 'பொது சார்பியல்‌' தியரி ஈர்ப்பு 
விசையைப்‌ பற்றி விளக்குவது; பெரிய பொருட்கள்‌, 
நகரும்‌ பொருட்கள்‌ எல்லாம்‌ எப்படி நகர்இறது 
என்பதையெல்லாம்‌ விளக்குவது. உதாரணம்‌ 
கொடுத்தால்‌ உடற்கேலி ஆகிவிடும்‌. அவரது அந்த 
தியரி நட்சத்திரங்கள்‌, கோள்கள்‌, விண்மீன்‌ திரள்கள்‌, 
செயற்கைக்கோள்களின்‌ இயக்கம்‌ மற்றும்‌ 
அவற்றின்‌ நிலையைத்‌ துல்லியமாக கணிக்க 
உதவியது. அவரது சார்பியல்‌ கணக்கடுகள்‌ 
இல்லையென்றால்‌ இன்று சேட்டிலைட்டுகளும்‌, செல்‌ 
போனும்‌, ஈயும்‌ /௦-வும்‌ கிடையாது. ஏனென்றால்‌, 
நியூட்டனின்‌ கணக்கீட்டு முறைகள்‌ பூமியைத்‌ 
தாண்டி கொஞ்ச தூரம்‌ சென்றாலே பிசிரடிக்க 
ஆரம்பித்தன. ஐன்ஸ்டீன்‌ அவற்றைத்‌ தன்‌ புதிய 
கோட்பாடு மூலம்‌ சரிசெய்தார்‌. நீங்கள்‌ நியூட்டன்‌ 
கணக்க&டுகளைப்‌ பயன்படுத்தினால்‌, புதனுக்கும்‌ 
சூரியனுக்கும்‌ இடையில்‌ ஒரு இரகம்‌ இருக்க 


110 


வேண்டும்‌. புதனின்‌ பாதை நியூட்டனின்‌ 
கணக்குப்படி எப்படி இருக்க வேண்டும்‌ என்பதில்‌ 
இருந்து சற்று விலகி இருந்தது. நடுவில்‌ இன்னொரு 
இரகம்‌ இருந்தால்தான்‌ அது சாத்தியம்‌. அந்த கால 
விஞ்ஞானப்‌ பெருமக்கள்‌ இந்த இரகத்துற்கு 'வல்கன்‌' 
என்று பெயரிட்டு பல ஆண்டுகளாக 
தொலைநோக்கிகள்‌ மூலம்‌ அதைத்‌ தேடித்‌ 
திரிந்தார்கள்‌. வான ஜோசியக்காரர்களும்‌ வழக்கம்‌ 
போல இற்த கோள்‌ ஏற்கனவே முன்னோர்கள்‌ 
சொன்னதுதான்‌ என்று ராசிபலனுக்குள்‌ சேர்த்துக்‌ 
கொண்டார்கள்‌. பின்பு ஜன்ஸ்டீன்‌ தனது பொது 
சார்பியல்‌ கோட்பாட்டை வெளியிட்டு நியூட்டனை 
விட இன்னும்‌ 1000 பக்க அதிகமான 
கணக்‌£டுகளுடன்‌ புவியீர்ப்பு பற்றிய புரட்சிகரமான 
விளக்கத்தை வழங்கினார்‌. அவரின்‌ கணக்கடுபடி 
புதனின்‌ பாதை சரியாகப்‌ பொருந்தியது. வல்கன்‌ 
கிரகம்‌ தேவையற்றதாகிவிட்டது. இதே போல அவர்‌ 
காலி செய்த இன்னொன்று 'ஈதர்‌' எனப்படும்‌ 
கண்ணுக்கும்‌, கருவிகளுக்கும்‌ புலப்படாத பிரபஞ்சம்‌ 
முழுவதும்‌ பரவியிருப்பதாக கருதப்பட்ட துகள்‌. 
நியூட்டனின்‌ பிரபஞ்ச விதிகளுக்கு அந்த வினோதத்‌ 
துகள்‌ தேவைப்பட்டது. ஈதர்‌ இல்லாவிட்டால்‌ அவரது 
கணக்கீடுகள்‌ தவறாகப்‌ போயின. அப்போது அது 
கடவுள்தானே? விவேகானந்தர்‌ கூட தனது ராஜ 
யோகாவில்‌ இந்த ஈதரைதான்‌ பிரபஞ்சத்தின்‌ கடவுள்‌ 
சக்தி என்று விளக்கிமிருப்பார்‌. அன்றைய பல 
ஆன்மீகவாதிகளுக்கு ஈதர்‌ வரப்பிரசாதமாக 
இருந்தது. ஐன்ஸ்டீன்‌ மாற்றியமைத்த இயற்பியலில்‌ 
ஈதருக்கு அவசியமில்லாமல்‌ போய்விட்டது. இப்போது 
ஈதரைப்‌ பற்றி யாரும்‌ பேசுவதில்லை. 
கமுக்கமாகிவிட்டார்கள்‌. ஐன்ஸ்டீனின்‌ இயற்பியல்‌ 
கோட்பாட்டின்‌ மூலம்‌ கணிக்கப்படும்‌ எல்லாமும்‌ - 
சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட 


111 


புவியீர்ப்பு அலைகள்‌ (வரச wave) உட்பட - 
ப்ராக்டிகலாக முழுமையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. 
ஐன்ஸ்டீன்‌ இல்லாமல்‌ கருந்துளைகள்‌ இருப்பதைப்‌ 
பற்றியும்‌ கூட யாரும்‌ யோசித்திருக்க மாட்டார்கள்‌. 
கருந்துளை என்பது ஐன்ஸ்டீனின்‌ இயற்பியலில்‌ 
பிறந்த குழந்தை. (இதை நன்றாக நினைவில்‌ 
வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. பின்னால்‌ புரியும்‌.) 


புவியீர்ப்பு உண்மையில்‌ ஒரு விசித்திரமான விசை. 
இது பிரபஞ்சத்தின்‌ மிகப்‌ பலவீனமான விசை. 
புவியீர்ப்பு விசையை உணர்‌ பூமி, சூரியன்‌, சந்திரன்‌ 
என்று மெகாசைஸிலான பொருள்கள்‌ தேவை. 
எனக்கும்‌ ஈர்ப்பு விசை உள்ளது, ஆனால்‌ அது மிகவும்‌ 
பலவீனமாக இருப்பதால்‌ என்‌ மனைவியைக்கூட 
வெறும்‌ ஈர்ப்புவிசையை வைத்து என்னை நோக்கி 
இழுக்க முடியாது. பூமி டிரில்லியன்‌ கணக்கான 
அணுக்களால்‌ ஆனது. பூமியிலுள்ள ஒவ்வொரு 
அணுவுக்கும்‌ அதன்‌ சொந்த ஈர்ப்பு விசை உண்டு, 
அதெல்லாம்‌ மொத்தமாகச்‌ சேர்ந்துதான்‌ பூமியின்‌ 
ஈர்ப்புவிசையாக வெளிப்படுகிறது. ஆனால்‌ அணு 
அளவில்‌ உள்ள ஈர்ப்புவிசை எந்தக்‌ கருவியாலும்‌ 
கண்டறிய முடியாத அளவிற்கு மிகவும்‌ 
பலவீனமானது. (ஒரு €னித்‌ துகளை நூறாக நுணுக்கி 
அதில்‌ ஒன்றை நாக்கில்‌ வைத்தால்‌ ஒரு சுவையும்‌ 
தெரியாது. ஆனால்‌ மொத்தமாக வாயில்‌ அள்ளிப்‌ 
போட்டால்‌ இனிக்கும்‌) ஈர்ப்பு விசையின்‌ விசத்திர 
சிக்கல்‌ இங்கேதான்‌ ஆரம்பிக்கிறது. 


அணு அளவில்‌ ஈர்ப்பு விசையை மட்டுமல்ல அங்கே 
எலக்ட்ரான்‌, நியூட்ரான்‌, ஆன்மா என்று எதைத்‌ தேடிச்‌ 
சென்றாலும்‌ நம்மைப்‌ பைத்தியம்‌ பிடிக்க வைக்கும்‌ 
ஒரு விஷயம்‌ தனது கையை உயர்த்தும்‌. குவான்டம்‌ 
இயக்கவியல்‌! நாம்‌ கவனித்தால்‌ எலக்ட்ரான்கள்‌ 


112 


ஒருவிதமாகவும்‌, கவனிக்காவிட்டால்‌ வேறு 
விதமாகவும்‌, வீட்டில்‌ உள்ள குழந்தைகளைப்‌ போல 
சேட்டை செய்யும்‌. ஒருவர்‌ உலகின்‌ ஒரு பகுதியில்‌ ஒரு 
எலக்ட்ரானைக்‌ கண்டுபிடிக்க முடியும்‌; மற்றொருவர்‌ 
அதே எலக்ட்ரானை உலகின்‌ மற்றொரு பகுதியிலும்‌ 
அதே நேரத்தில்‌ கண்டுபிடிக்க முடியும்‌. ஒரு 
அணுவிலிருந்து ஒரு ஜோடி எலக்ட்ரான்களை எடுத்து, 
ஒரு எலக்ட்ரானை ஒளியின்‌ வேகத்தில்‌ ஒரு திசையில்‌ 
எறிந்து, மற்றொன்றை ஒளியின்‌ வேகத்தில்‌ எதிர்‌ 
திசையில்‌ எறியுங்கள்‌. ஒவ்வொரு வினாடிக்கும்‌, 
அவை 600,000 கிமீ வீதத்தில்‌ (3006 + 3009 
ஒன்றிலிருந்து இன்னொன்று விலகிச்‌ செல்லும்‌. 
சரிதானே? இப்போது அந்த எலக்ட்ரான்களில்‌ 
ஒன்றை அறிது திருப்பவும்‌. எதிர்‌ திசையில்‌ ஒளியின்‌ 
வேகத்தில்‌ நகர்ந்து செல்லும்‌ அதன்‌ ஜோடியும்‌ 
உடனடியாக தன்னைத்தானே திருப்பிக்‌ கொள்ளும்‌. 
இந்த எலக்ட்ரான்கள்‌ ஒன்றுக்கொன்று பேசிக்‌ 
கொள்வதற்கு மொபைல்‌ போன்கள்‌ எதுவும்‌ இல்லை. 
அப்படியே இருந்தாலும்‌, ஒளியின்‌ வேகத்தை விட 
வேகமாக இரண்டும்‌ தொடர்பு கொள்ள முடியாது. 
ஆனால்‌ ஒன்று தலையை ஆட்டினால்‌ இன்னொன்றும்‌ 
தலையை ஆட்டும்‌, எவ்வளவு தூரத்தில்‌ இருந்தாலும்‌. 
அடுத்து, இந்த அணுத்‌ துகள்களைப்‌ பொறுத்தவரை 
நிச்சயம்‌ என்று எதுவும்‌ கிடையாது. எல்லாமே 
நிகழ்தகவு எனப்படும்‌ ஓா௦ஸ௮bரி அடிப்படையில்‌ 
இயங்குபவை. இதுதான்‌ இப்படிதான்‌ என்று அங்கே 
எதுவும்‌ இல்லை. வெளிநாட்டுக்குத்‌ தப்பிப்போன 
ஆசாமி எங்கே இருக்கிறார்‌ என்று அரசாங்கத்தைக்‌ 
கேட்டாலோ, ஓர்‌ எலெக்ட்ரான்‌ எங்கே இருக்கிறது 
என்று விஞ்ஞானிகளைக்‌ கேட்டாலோ ஒரே 
பதில்தான்‌ வரும்‌. “இந்தப்‌ பகுதியில்தான்‌ எங்கோ 
உள்ளது, குறிப்பிட்ட இந்த பகுதியில்‌ இருப்பதற்கான 
வாய்ப்பு அதிகம்‌ உள்ளது. ஆனால்‌ அங்கே 


113 


பிடிக்கப்போனால்‌ இருக்காது.” இன்னும்‌ ஒரு எம்‌.ஏ. 
பிலாசபி பிலாசபி வகை பதிலும்‌ வரும்‌, “நாங்கள்‌ 
நோட்டம்‌ விடும்‌ போது அது நோட்டம்‌ விடும்‌ 
இடங்களில்தான்‌ இருக்கும்‌. ஆனால்‌ நாங்கள்‌ 
நோட்டம்‌ விடாவிட்டால்‌ அது அந்த இடத்தில்‌ 
இருக்காது”. இருக்கு ஆனா இல்ல. 


ஐன்ஸ்டீனின்‌ இயற்பியலை வைத்து இந்த 
பிரபஞ்சத்தின்‌ அனைத்து அசையும்‌ அசையாத 
பொருட்களையும்‌ அவற்றின்‌ காலம்‌, நேரம்‌, வேகம்‌ 
என்று துல்லியமாகக்‌ கணக்கிட முடிந்தது. ஆனால்‌ 
குவான்டம்‌ உலகில்‌ அணுக்கள்‌ அளவில்‌ அவரது 
கணக்கீடுகள்‌ பிசிரடித்தன. உடனே குவான்டம்‌ 
உலகை அறிவியல்‌ இன்னும்‌ புரிந்து கொள்ளவில்லை 
என்று நினைத்துவிட வேண்டாம்‌. குவான்டம்‌ உலகின்‌ 
அனைத்து வெறித்தனங்களும்‌ பல முறை சோதனை 
ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. ஒரே அணுத்துகள்‌ 
ஒரே நேரத்தில்‌ இரண்டு இடத்தில்‌ இருக்க முடியும்‌ 
போன்ற அனுமாஷ்ய விஷயங்களெல்லாம்‌ பலமுறை 
சோதனைகளில்‌ நிருபிக்கப்பட்டுவிட்டது. (ஐன்ஸ்டீன்‌ 
நியூட்டனின்‌ ஈதர்‌ போன்ற விஷயங்களை உடைத்த 
பிறகு ஆன்மீகவாதிகளுக்கு இந்த குவான்டம்‌ 
அறிவியல்‌ இன்னும்‌ மிகப்பெரிய 
வரப்பிராசதமாகிவிட்டது. 1950-களுக்குப்‌ பிறகு 
விஞ்ஞானிகள்‌ குவான்டம்‌ பற்றி பேசுவதை விட 
ஆன்மீகவாதிகள்தான்‌ இதைப்பற்றி அதிகம்‌ 
பேசிமிருக்கிறார்கள்‌.) எத்தனை முறை 
பரிசோதித்தாலும்‌ ஐன்ஸ்டீனின்‌ இயற்பியலும்‌ 
நிரூபிக்கப்பட்ட உண்மை, அதற்கு விளையாட்டுக்‌ 
காட்டும்‌ குவான்டம்‌ உலகும்‌ நிருபிக்கப்பட்ட 
உண்மை. ஆனால்‌ இரண்டும்‌ சரியாக இருக்க 
முடியுமா? 


114 


நீங்கள்‌, நான்‌ உட்பட பிரபஞ்சம்‌ அனைத்தும்‌ 
அணுக்கள்‌ மற்றும்‌ அணுத்துகள்களின்‌ கலவை. இந்த 
அணுத்துகள்கள்‌ இப்படி சேட்டை செய்து திரிகின்றன 
என்றால்‌ அவற்றால்‌ ஆன மொத்த பிரபஞ்சமும்‌ ஒரு 
மனநல ஆஸ்பத்திரி போலதான்‌ நடந்து கொள்ள 
வேண்டும்‌, இல்லையா? ஆனால்‌ அதுதான்‌ இல்லை. 
பிரபஞ்சம்‌ ஐன்ஸ்டீனின்‌ துல்லியமான 
கணக்க&டுகளைப்‌ பின்பற்றுகிறது. இதை அறிவியல்‌ 
உணர்ந்து கொண்டது - தீர்க்கப்படாத அடிப்படை 
முரணாக. குவாட்டர்‌ உலகம்‌ போல இருக்கும்‌ இந்த 
குவான்டம்‌ உலகன்‌ நிச்சயமற்ற தன்மைகள்‌ மற்றும்‌ 
நிகழ்தகவுகள்‌ குறித்து ஐன்ஸ்டீன்‌ மிகவும்‌ 
கவலைப்பட்டார்‌. பிரபஞ்சத்தில்‌ உள்ள 
அனைத்தையும்‌ துல்லியமாக தீர்மானிக்க முடியும்‌ 
என்று அவர்‌ நம்பினார்‌. அவர்‌, “கடவுள்‌ பகை 
விளையாடுவதில்லை. சந்திரன்‌ அங்கே இருக்கிறது, 
அதை நாம்‌ வானத்தில்‌ பார்க்கிறோம்‌. அது 
அநேகமாக அங்கே இருக்க வாய்ப்புள்ளது என்று 
சொல்லாதே. அது அங்கேதான்‌ இருக்குறது", என்றார்‌. 
அவரது வாழ்நாள்‌ முழுவதும்‌ தனது பொது சார்பியல்‌ 
கோட்பாடு மற்றும்‌ குவான்டம்‌ இயற்பியலை 
ஒருங்கிணைக்க முயன்றார்‌. முடியாமல்‌ 
விரக்தியுடன்‌ இறந்தார்‌. 


ஒரு போரடிக்கும்‌ இயற்பியல்‌ வகுப்பு போல இதை 
நீங்கள்‌ ஒருவேளை வாசித்துக்‌ கொண்டிருந்தாலும்‌ 
இந்த கோட்பாடுகள்‌ மண்டையைப்பிளக்கும்‌ 
வடிவியல்‌ மற்றும்‌ சிக்கலான கணித சமன்பாடுகள்‌ 
அடங்கியவை என்பதையும்‌ நினைவில்‌ கொள்ள 
வேண்டும்‌. ஜன்ஸ்டனே தனது சமன்பாடுகளை 
உருவாக்க ஒரு சுவிஸ்‌ கணிதவியலாளரின்‌ 
உதவியைப்‌ பெற்றார்‌. இன்றைய கோட்பாட்டு 
இயற்பியலாளர்களுக்கு கூட அவரது சமன்பாடுகள்‌ 


115 


மிகவும்‌ சிக்கலானவை. குவான்டம்‌ அறிவியல்‌ 
அதைவிட மேல்‌. நிகழ்தகவு கணிதம்‌, வெக்டர்‌ 
சமன்பாடுகள்‌ என்று தலைக்குமேல்‌ ஐந்து 
கிலோமீட்டர்‌ தாவிச்செல்லும்‌ விஷயங்கள்‌ 
நிறைந்தது. இந்த கணக்கீடுகள்‌ புரிவதற்கு அதிக 
மனக்காட்சிப்படுத்தல்‌ (இமாஜினேஷன்‌) தேவை. 
நான்கு பரிமாண உலகில்‌ இருந்து சிந்திக்க 
வேண்டும்‌. சமன்பாடு காகிதத்தில்‌ 
தீர்க்கப்பட்டவுடன்‌, அதை சரியான கோட்பாடாக 
மாற்ற இதுவரை வந்த சோதனை முடிவுகளுடன்‌ 
பொருந்த வேண்டும்‌. எங்கும்‌ பிசிராகக்‌ கூடாது. 
உண்மையிலேயே, மிகவும்‌ பிரமாதமான, அறிவியல்‌ 
சூத்திரங்கள்‌ ஊறிப்போன மூளை இல்லாவிட்டால்‌ 
இந்த ஆராய்ச்சிகளுக்குள்‌ நுழைய முடியது. 
இயற்பியலாளர்கள்‌ இந்த இரண்டு கோட்பாடுகளின்‌ 
கணக்க&டுகளையும்‌ ஒன்றிணைக்க முயற்சித்து, 
ஒன்றைவைத்து மற்றொன்றைச்‌ செறிவாக்க 
முயற்சித்த போது ஒவ்வொரு சமன்பாடும்‌ 'முடிவிலி' 
என்ற கணித முட்டுச்சந்துடன்‌ முடிந்தது. (தீபக்‌ 
சோப்ரா, சத்குரு போன்ற பல விஞ்ஞான டோப்பா 
அணிந்த ஆன்மீகவாதிகள்‌ இரண்டையும்‌ கம்பி கட்டி 
இணைத்துவிட்டார்கள்‌ என்பது வேறு கதை. அந்த 
முடிவிலிதான்‌ கடவுள்‌ என்று சொல்லிவிட்டார்கள்‌. 
பாவம்‌, இந்த அபரிமித மூளை உள்ள 
விஞ்ஞானிகளால்‌ அது முடியவில்லை.) 


ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ பயன்பாட்டுக்‌ கணிதம்‌ (800/60 
mathematics) மற்றும்‌ பிரபஞ்சவியலைத்‌ (0௦௭௦/௦04 


தனது துறையாகத்‌ தேர்ந்தெடுத்தபோது 
விஞ்ஞானிகள்‌ ஏற்கனவே மேற்கூறிய 
முரண்பாடுகளுடன்‌ வாழத்‌ தொடங்கியிருந்தனர்‌. 
அவர்‌ தனது ஸ்பெஷலைசேஷன்காக 


(நிபுணத்துவம்‌?) ஆக்ஸ்போர்டில்‌ இருந்து கேம்பிரிட்ஜ்‌ 


116 


சென்றார்‌. அதன்பிறகு, அவர்‌ தனது வாழ்நாள்‌ 
முழுவதும்‌ கேம்பிரிட்ஜ்‌ உடன்தான்‌ இருந்தார்‌. அவரது 
அந்த ஆரம்ப காலங்களில்‌ &5 நோய்‌ இரக்கமின்றி 
அவர்‌ உடலில்‌ முன்னேறியது. இரவு நேரங்களில்‌ 
மணிக்கணக்கில்‌ அவரால்‌ தூங்க முடியவில்லை. 
அவர்‌ அந்த உறக்கமில்லாத இரவுகளைப்‌ 
பயன்படுத்தி சமன்பாடுகளையும்‌ நான்கு பரிமாண 
உலகத்தையும்‌ தனது மனதில்‌ காட்‌ சிப்படுத்தினார்‌. 
அவர்‌ பல சிந்தனை பரிசோதனைகளைச்‌ செய்தார்‌. 
அவையே அவரது அசாதாரண திறமையாக மாறின. 


குவான்டம்‌ இயக்கவியலில்‌ இன்னொரு பைத்துயம்‌ 
பிடிக்க வைக்கும்‌ கோட்பாடு உள்ளது. குவான்டம்‌ 
இயற்பியலின்படி வெற்றிடம்‌ - அதாவது எதுவும்‌ 
இல்லாத வெற்று இடம்‌ - உண்மையில்‌ காலியாக 
இல்லை. வெற்றிடம்‌ என்பது துகள்கள்‌ மற்றும்‌ எதிர்‌ 
துகள்களால்‌ நிறைந்துள்ள இடம்‌. வெற்றிடத்தில்‌ ஒரு 
துகள்‌ நேர்மறை ஆற்றலைக்‌ கொண்டிருந்தால்‌ 
அங்கே இன்னொரு துகள்‌ அதற்குச்‌ சமமான 
எதிர்மறை ஆற்றலைக்‌ கொண்டிருக்கும்‌. துகள்‌ 
மற்றும்‌ எதிர்‌ துகள்கள்‌ ஒன்றையொன்று ரத்து 
செய்யும்‌ மற்றும்‌ நிகர முடிவு பூஜ்ஜியமாக இருக்கும்‌. 
அதனால்‌ வெற்றிடம்‌ காலியாக இருக்கும்‌! இது ஒரு 
பழைய ஜோக்‌ போன்றது. ஆசிரியர்‌ ஒருவர்‌ 
மாணவனிடம்‌ வெற்று காதெம்‌ ஒன்றைக்‌ கொடுத்து, 
அதில்‌ ஒரு ரொட்டியையும்‌ ஒரு எலியையும்‌ வரையச்‌ 
சொன்னார்‌. சிறிது நேரம்‌ கழித்து மாணவர்‌ காலி 
காகிதத்துடன்‌ திரும்பி வந்தார்‌. ஆசிரியர்‌, “ரொட்டி 
எங்கே?” என்று கேட்டார்‌. அதற்கு அந்த மாணவர்‌, “எலி 
சாப்பிட்டுவிட்டது” என்று பதிலளித்தார்‌. 
அப்படியானால்‌, எலி எங்கே?" என்றார்‌ ஆசிரியர்‌. 
“ரொட்டி இல்லாத இடத்தில்‌ எலிக்கு என்ன வேலை?” 
என்றார்‌ மாணவர்‌. நிகர முடிவு காலியாக உள்ளது. 


117 


குவான்டம்‌ இயற்பியலில்‌ வெற்றிடத்தின்‌ வரையறை 
இதுதான்‌. நான்‌ காமெடியாகச்‌ சொன்னாலும்‌ இதன்‌ 
பின்னே பல கணிதச்‌ சமன்பாடுகள்‌ உள்ளன. 


ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ தனது தூக்கமில்லாத இரவில்‌, 
குவான்டம்‌ இயக்கவியலில்‌ வெற்றிடத்திற்கான 
சமன்பாடுகளைக்‌ கருந்துளையைச்‌ சுற்றியுள்ள 
'நிகழ்வு அடிவானத்தின்‌' சமன்பாடுகளுடன்‌ 
இணைத்தார்‌. அங்கேதான்‌ அறிவியலின்‌ மிகப்பெரிய 
புதிர்‌ ஒன்று விடுபடுவதற்கான கதவு திறந்தது. அவர்‌ 
இணைத்தது உண்மையில்‌ குவான்டம்‌ 
கோட்பாட்டின்‌ ஒரு பகுதியையும்‌ ஐன்ஸ்டைனின்‌ 
பொது சார்பியலின்‌ ஒரு பகுதியையும்‌. மேலே பல 
பத்திகள்‌ முன்‌ சொல்லியிருந்தேன்‌, கருந்துளை 
என்பது ஐன்ஸ்டீனின்‌ இயற்பியலில்‌ பிறந்த குழந்தை 
என்று. ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ அதை குவான்டம்‌ 
உலகுடன்‌ இணைத்தார்‌. அவரது சமன்பாடு முடிவிலி 
என்ற முட்டுச்சந்திற்குப்‌ பதிலாக, இப்போது 
பிரபலமாக அறியப்படும்‌ 'ஹாக்கிங்‌ க$ர்வீச்சு' 
(Hawking radiation) என்ற பதிலைக்‌ கொடுத்தது! 
அவரால்‌ அதை நம்ப முடியவில்லை, இரவு முழுவதும்‌ 
அவரால்‌ உண்மையில்‌ தூங்க முடியவில்லை. அவர்‌ 
அதை விளக்குவதற்காக அதிகாலையில்‌ அழைத்தது 
மற்றொரு சிறந்த இயற்பியலாளரான ரோகர்‌ 
பென்ரோஸ்‌ என்பவரை. (இயற்பியல்‌ புத்தகங்களை 
அந்தகாலத்தில்‌  வாசித்தவர்களுக்கு இவரைத்‌ 
தெரிந்திருக்கும்‌.) 


ஹாக்கிங்‌ கதிர்வீச்சு என்றால்‌ என்ன? காலி இடம்‌ 
எங்கும்‌ உள்ளது. இது ஐன்ஸ்டீனின்‌ இயற்பியலின்‌ 
கருந்துளையைச்‌ சுற்றியுள்ள நிகழ்வு 
அடிவானத்தையும்‌ சுற்றி உள்ளது. குவான்டம்‌ 
அறிவியலில்‌ அனைத்து வெற்று இடங்களிலும்‌ 


118 


துகள்கள்‌ மற்றும்‌ எதிர்‌ துகள்கள்‌ ஒன்றையொன்று 
ரத்து செய்து இடத்தை காலியாக 
வைத்திருக்கின்றன. அப்படியானால்‌, 'நிகழ்வு 
அடிவானத்தில்‌' என்ன நடக்கும்‌? கருந்துளையின்‌ 
ஈர்ப்பு காரணமாக ஒரு துகள்‌ (எதிர்மறை ஆற்றல்‌ 
துகள்‌) கருந்துளைக்குள்‌ இழுக்கப்படும்‌, இன்னொரு 
துகள்‌ (நேர்மறை ஆற்றல்‌ துகள்‌ வெளியே 
எறியப்படும்‌. வெற்றிடத்தைக்‌ கருந்துளையின்‌ 
ஈர்ப்புவிசை இரண்டாகப்‌ பிளந்துவிடும்‌. 
வெற்றிடத்திலிருந்து வீசப்படும்‌ இந்த நேர்மறை 
ஆற்றல்‌ 'நிகழ்வு அடிவானத்தில்‌' இருந்து கதிர்வீச்சாக 
வெளியேறும்‌. எனவே, கருந்துளை உண்மையில்‌ 
கருப்பு அல்ல; 'நிகழ்வு அடிவானத்தில்‌' இருந்து வரும்‌ 
இந்த கதிர்வீச்சுகளை நாம்‌ கண்டறிய முடியும்‌. 
இதுதான்‌ ஹாக்கிங்கின்‌ சமன்பாடுகள்‌ நிறுவியது. 
இந்த கோட்பாடு கருந்துளைகள்‌ பற்றிய கருத்தை 
மட்டும்‌ மாற்றவில்லை; பொது சார்பியல்‌ மற்றும்‌ 
குவான்டம்‌ இயக்கவியலை ஒருங்கிணைக்கக்கூடிய 
ஒரு வழியைத்‌ திறந்தது. ஐன்ஸ்டீன்‌ தனது 
கல்லறையில்‌ புரண்டிருப்பார்‌. 


1980-இல்‌, ஹாக்கிங்‌ தனது முதல்‌ விரிவுரையை 
லூகாசியன்‌ பேராசிரியராகச்‌ செய்தார்‌. அப்போது 
அவர்‌ அந்த மில்லனியத்தின்‌ முடிவில்‌ (2000-ஆம்‌ 
ஆண்டு) கோட்பாட்டு இயற்பியலாளர்களுக்கு 
வேலை இருக்காது என்று கணித்தார்‌. அவரது முதல்‌ 
வெற்றியால்‌ ஒருங்கிணைந்த கோட்பாடு விரைவில்‌ 
பெறப்படும்‌ என்று நம்பினார்‌. அதுவரை அவர்‌ 
உயிரோடு இருக்கமாட்டார்‌ என்றும்‌ நம்பினார்‌. 
ஆனால்‌ 2000-ஆம்‌ ஆண்டும்‌ அவர்‌ உயிரோடுதான்‌ 
இருந்தார்‌. அப்போது அவரிடம்‌ அவரது இருபது 
ஆண்டுகளுக்கு முந்தைய கணிப்பு பற்றி சிலர்‌ 
கேட்டார்கள்‌. வழக்கம்போல தனது நக்கலுடன்‌ 


119 


கூறினார்‌, “நான்‌ இன்னும்‌ அதையேதான்‌ 
சொல்கிறேன்‌. இந்த மில்லனியத்தின்‌ முடிவிற்குள்‌ 
இணைத்துவிடுவார்கள்‌”. 


ஹாக்கிங்‌ கதிர்வீச்சின்‌ போது எதிர்மறை ஆற்றல்‌ 
துகள்‌ கருந்துளைக்குள்‌ இழுக்கப்படுகிறது என்று 
குறிப்பிட்டேன்‌. உண்மையில்‌ எதிர்மறை ஆற்றல்‌ 
என்றால்‌ என்ன? ஜீரோ எனர்ஜி என்றால்‌ எனர்ஜி 
இல்லை என்று அர்த்தம்‌. அப்புறம்‌ ஏது நெகட்டிவ்‌ 
எனர்ஜி?! இது ஆற்றல்‌ அல்ல, ஆற்றலைக்‌ குறைக்கும்‌ 
ஒரு துகள்‌. எதிர்மறை ஆற்றல்‌. ஹாக்கிங்‌ கதிர்வீச்சு 
சரியாக இருந்தால்‌, இற்த எதிர்மறை ஆற்றல்‌ 
துகள்கள்‌ கருந்துளைக்குள்‌ விழுந்து ஆற்றலைக்‌ 
குறைத்து, இறுதியில்‌ கருந்துளையையே இல்லாமல்‌ 
ஆக்கு ஆவியாகச்‌ செய்யும்‌. கருந்துளைகள்‌ பற்றிய 
அவரது அடுத்த அடிப்படைக்‌ கோட்பாடு இதுதான்‌. 
கருந்துளைகள்‌ காணாமல்‌ போகும்‌ என்று நிறுவியது 
மட்டுமல்ல, அதில்‌ இன்னொரு விசித்திரமான 
சிக்கலையும்‌ கண்டுபிடித்து அதற்கு 'தகவல்‌ 
முரண்பாடு' (ஈராஸ்‌ 0880௦9 என்று பெயரிட்டார்‌. 


பேரரசர்‌ நெப்போலியன்‌ மற்றும்‌ அவரது 
கணிதவியலாளர்‌ லாப்லேஸ்‌ ஆகியோர்‌ 19-ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ ஒரு விஷயத்தைப்‌ 
பற்றி விவாதித்தனர்‌. இந்த நேரத்தில்‌ இந்த 
பிரபஞ்சத்தில்‌ உள்ள ஒவ்வொரு துகளின்‌ நிலை 
மற்றும்‌ வேகத்தைத்‌ துல்லியமாகக்‌ கணிக்க 
முடிந்தால்‌, பிரபஞ்சம்‌ முந்தைய தருணத்தில்‌ எப்படி 
இருந்தது, அடுத்த கணத்தில்‌ எப்படி இருக்கும்‌ 
என்பதையும்‌ துல்லியமாகத்‌ தீர்மானிக்க முடியும்‌. 
இதை [aw of information conservation - அதாவது தகவல்‌ 
பாதுகாப்பு - என்பார்கள்‌. (அரசியலிலும்‌ இது 
பொருந்தும்‌. இதை நெப்போலியனின்‌ 


120 


அரசியலமைப்புச்‌ சட்டத்தின்‌, இன்றுவரை 
ஐரோப்பிய நாடுகள்‌ முக்கியத்துவம்‌ கொடுக்கும்‌ 
தனி மனித தகவல்‌ பாதுகாப்பு உரிமையின்‌ 
அடிப்படை என்கிறார்கள்‌) தியரி என்ற வகையில்‌ 
எதிர்காலத்தை கணிக்கவும்‌ கடந்த காலத்தைப்‌ 
புரிந்து கொள்ளவும்‌ முடியும்‌. பிரபஞ்சம்‌ ஒருபோதும்‌ 
தகவலை இழக்காது; தகவல்‌ ஒன்றிலிருந்து 
மற்றொன்றுக்கு மாறலாம்‌; ஆனால்‌ அதன்‌ 
தொடர்ச்சியைக்‌ கண்டறிய முடியும்‌. குவான்டம்‌ 
இயக்கவியல்‌ நிச்சயமற்ற தன்மைகளையும்‌ 
நிகழ்தகவுகளையும்‌ கொண்டிருந்தாலும்‌, அது இந்த 
தகவல்‌ பாதுகாப்புச்‌ சட்டத்திற்கு முரணாக இல்லை. 
இந்த அறிவியல்‌ எல்லாம்‌ ஜோசியக்காரர்களுக்கு 
ஆதரவாக இருப்பது போலவே தோன்றும்‌! 
அறிவியலை நம்பி ஏமாந்துவிட வேண்டாம்‌. 
ஈக்குவேஷன்‌ போட விட்டுவிடுவார்கள்‌. 


கருந்துளை இந்த எதிர்மறை ஆற்றலால்‌ 
ஆவியாகும்போது, அதில்‌ இருந்த அனைத்து 
தகவல்களும்‌ ஆவியாகிவிடும்‌. தகவல்‌ தொடர்ச்சிச்‌ 
சங்கிலி உடைந்துவிடும்‌. ரிவர்ஸில்‌ கணக்கடுகள்‌ 
போட்டாலும்‌ அதை மீட்டெடுக்க எந்த வழியும்‌ 
இருக்காது. இது [aw ௦7 information conservation என்ற நம்‌ 
பிரபஞ்சத்தின்‌ தகவல்‌ பாதுகாப்புச்‌ சட்டத்திற்கு 
எதிரானது. பிரபஞ்சத்திலிருந்து அப்படி எந்த 
தகவலும்‌ ஆவியாக முடியாது. ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ 
இந்த முரண்பாட்டை அறிவித்த பின்‌ அதைத்‌ தீர்க்க 
இயற்பியலாளர்கள்‌ அடுத்த இருபது ஆண்டுகள்‌ 
உழைத்தனர்‌. மில்லனியம்‌ வந்துவிட்டது. இந்த 
முரண்பாட்டை ஹாலோூராபிக்‌ முறை' என்ற 
ஒன்றை வைத்துத்‌ தீர்க்க முடியும்‌ என்று 
இயற்பியலாளர்கள்‌ சமன்பாட்டுக்‌ காட்டுக்குள்‌ 
வேட்டையாடினார்கள்‌. அதன்‌ விளைவாக, ஹாக்கிங்‌ 


121 


கதிர்வீச்சை வைத்தே அந்த தகவல்களைப்‌ பெற 
முடியும்‌ என்று அவர்கள்‌ கண்டறிந்தனர்‌. ஹாக்கிங்‌ 
கதிர்வீச்சு என்பது கருந்துளையின்‌ ஹாலோ இராம்‌ 
போல - அதாவது ஸ்டார்‌ ட்ரக்‌ போன்ற ஹாலிவுட்‌ 
படங்களில்‌ ஒரு ஆளின்‌ உருவம்‌ ஒளிவட்டமாக வந்து 
பேசுவது போல - செயல்படும்‌ என்று 
கண்டறிந்தார்கள்‌. அதாவது கருந்துளை ஆவியாகப்‌ 
போய்விட்டாலும்‌ அதன்‌ ஹாக்கிங்‌ கதிர்வீச்சின்‌ 
ஹாலோசிராம்‌ மூலம்‌ அதிலுள்ள தகவல்கள்‌ இந்த 
பிரபஞ்சத்தால்‌ காக்கப்பட்டுவிடும்‌ என்றார்கள்‌. 
ஒருவழியாக 'தகவல்‌ முரண்பாடு' (information paradox) 
என்ற விஷயம்‌ தர்க்கப்பட்டது என்றாலும்‌ அது 
உண்மையில்‌ ஹாக்கிங்தற்கு கொஞ்சம்‌ 
ஏமாற்றத்தை அளித்ததாம்‌. ஏனென்றால்‌ அந்த 
முரண்பாடே அவர்‌ கண்டுபிடித்த ஹாக்கிங்‌ 
ரேடியேஷனால்‌ வந்தது; தான்தான்‌ முதலில்‌ அதை 
உருவாக்‌இயவர்‌ என்பதால்‌ மற்றவர்களுக்கு 
முன்பாக அவரே அதைத்‌ தீர்க்க முடியும்‌ என்று 
நினைத்தார்‌. அதற்குள்‌ மற்றவர்கள்‌ முந்திக்‌ 
கொண்டார்கள்‌. 


இப்படி அங்கங்கே பேட்ச்‌ ஒர்க்‌ பார்த்து 
ஐன்ஸ்டைனின்‌ இயற்பியலையும்‌ குவான்டம்‌ 
அறிவியலையும்‌ இணைத்தாலும்‌ ஹாக்கிங்கின்‌ 
கடைசி 35 ஆண்டுகளின்‌ முழுத்‌ தேடலும்‌ 
முழுமையான ஒருங்கிணைந்த கோட்பாட்டைப்‌ 
பெறுவதை நோக்கிச்‌ சென்றது. இயற்பியலுக்கான 
அவரது பங்களிப்பு அதன்பின்‌ மேலும்‌ தீர்வுகளைக்‌ 
கொண்டு வரவில்லை. ஆனால்‌ சரியான 
கேள்விகளை அவ்வப்போது எறிந்து 
விஞ்ஞானிகளுக்கு இயற்பியலில்‌ எதற்கான 
விடையைக்‌ காணவேண்டும்‌ என்ற கட்டமைப்பை 
உருவாக்கினார்‌. ஸ்ட்ரிங்‌ தியரி அதன்‌ ஆரம்ப 


122 


கட்டத்தில்‌ இருந்தபோது, 1990-களின்‌ முற்பகுதியில்‌ 
அவர்‌ அதை வலுவாக ஊக்குவித்தார்‌. அது 
ஒருங்கிணைந்த கோட்பாட்டிற்கான புதிய 
நம்பிக்கை என்று அவர்‌ நம்பினார்‌. இன்றைய 
உலகில்‌, ஒவ்வொரு கோட்பாட்டு இயற்பியலாளரும்‌ 
இந்த ஸ்ட்ரிங்‌ தியரியை ஓஒட்டிதான்‌ வேலை 
செய்கிறார்கள்‌. 


ஹாக்கிங்கின்‌ வாழ்க்கை வரலாற்றை வாசித்த 
பலருக்கும்‌ தெரிந்திருக்கும்‌ அவர்‌ பந்தயம்‌ ல) 
கட்டும்‌ பழக்கம்‌ உடையவர்‌ என்று. உண்மையில்‌ 
அவர்‌ பல பெட்களில்‌ தோற்ற விஞ்ஞானி. அதில்‌ 
பிரபலமானது ஹிக்ஸ்‌ போஸான்‌ (9௦0 08106, கடவுள்‌ 
துகள்‌) சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி. ஹிக்ஸ்‌ போஸான்‌ 
என்பது பீட்டர்‌ ஹிக்ஸ்‌ என்ற ஒரு விஞ்ஞானி 1960- 
களில்‌ முன்மொழிந்த ஓர்‌ அணுத்துகள்‌. அந்த 
துகள்தான்‌ எல்லாத்‌ துகள்களுக்கும்‌ அடிப்படைத்‌ 
துகள்‌ என்று கணிதம்‌ மூலம்‌ தியரியாக 
வடிவமைத்தார்‌. ஆனால்‌ ஆய்வுகளில்‌ அந்த துகள்‌ 
எப்போதும்‌ தென்பட்டதில்லை. ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ 
இந்த பீட்டர்‌ ஹிக்ஸிடமே நேரடியாக பெட்‌ கட்டினார்‌, 
அவரது போசானை சோதனை ரீதியாக 
கண்டுபிடிக்க முடியாது என்று. சுவிட்சர்லாந்தின்‌ 
CERN ஆய்வகத்தில்‌ பில்லியன்‌ டாலர்‌ பரிசோதனை 
மூலம்‌ 2012-இல்‌ அதைக்‌ கண்டுபிடித்தனர்‌. அவர்கள்‌ 
கண்டுபிடித்ததால்‌ அதைக்‌ கண்டுபிடித்ததற்காக 
2013-இல்‌ ஹிக்ஸ்‌ நோபல்‌ பரிசு பெற்றார்‌. ஸ்டீபன்‌ 
ஹாக்கிங்‌ ஹிக்ஸை வாழ்த்தினார்‌. வாழ்த்திவிட்டு 
இன்னொன்றையும்‌ சொன்னார்‌: “இதைக்‌ 
கண்டுபிடிக்காமல்‌ இருந்திருந்தால்‌ இயற்பியல்‌ 
இன்னும்‌ சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்‌". இதில்‌ 
கவனிக்க வேண்டியது என்னவென்றால்‌ 1960-களில்‌ 
கணித சமன்பாடுகள்‌, தியரி அடிப்படையில்‌ ஹிக்ஸ்‌ 


123 


முன்மொழிந்த ஒரு விஷயத்திற்கு ஐம்பது 
ஆண்டுகளுக்குப்பின்‌ அது ஆய்வுக்கூடத்தில்‌ 
நிரூபிக்கப்பட்‌। பின்புதான்‌ நோபல்‌ பரிசு 


கொடுத்தார்கள்‌. 


ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ நோபல்‌ பரிசு பெறவில்லை. அது 
கணிதச்‌ சமன்பாடுகள்‌, கோட்பாடுகளுக்கு 
வழங்கப்படுவதில்லை. அவை எவ்வளவு துல்லியமாக 
இருந்தாலும்‌, சோதனை செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட 
வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌, இன்றைய இந்தியா 
நோபல்‌ பரிசு வாங்குவதில்‌ முதலிடத்தில்‌ 
இருந்திருக்கும்‌. நமது மத்திய அமைச்சர்கள்‌, சில 
பல்கலைக்கழக அதிபர்கள்‌, சில நீதிபதிகள்‌ என்று 
பலருக்கு அவர்களின்‌ மயில்‌ கண்ணீரால்‌ 


கர்ப்பமாகும்‌ போன்ற அறிவியல்‌ 
கோட்பாடுகளுக்காக நோபல்‌ பரிசு 
கிடைத்திருக்கும்‌. 


கருந்துளைகள்‌ இருப்பதையே நாம்‌ இன்னும்‌ 
உறுதியாக ஆய்வில்‌ நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. 
(அதிலும்‌ ஹாக்கிங்‌ ஒரு பந்தயத்தை இழந்தார்‌!) 


124 


தென்‌ அமெரிக்காவைச்‌ சேர்ந்த சில விஞ்ஞானிகள்‌ 
சில ஆண்டுகளுக்கு முன்பு ஹாக்கிங்‌ கதிர்வீச்சை 
'நிரூபித்த' என்ற வகையில்‌ சில சோதனைகளைச்‌ 
செய்தனர்‌. நோபல்‌ பரிசுக்கு அழுத்தம்‌ 
கொடுக்கலாமா என்று ஸ்டீபனிடம்‌ சக 
விஞ்ஞானிகள்‌ கேட்டபோது, "எனக்கு நோபல்‌ பரிசு 
கிடைக்காது" என்று நிராகரித்துவிட்டார்‌. அவருக்கு 
அந்த சமயத்தில்‌ தெரிந்துவிட்டது அவர்‌ தனது 
காலத்திற்கு முன்பே வாழ்கிறார்‌ என்று. அவரது 
கோட்பாடுகளுக்கான சோதனை ஆதாரங்களைப்‌ 
பெற இன்னும்‌ பல வருடங்கள்‌ ஆகும்‌. 


2002-ஆம்‌ ஆண்டில்‌, அவர்‌ தனது கல்லறையில்‌ 
பெக்கன்ஸ்டைன்‌-ஹாக்கிங்‌ சமன்பாட்டைப்‌ 
(Bekenstein-Hawking equation) பொறிக்க விருப்பம்‌ 
தெரிவித்தார்‌. அது அவரது இன்னொரு கண்டுபிடிப்பு. 
அதற்கு நான்‌ தெர்மோடைனமிக்ஸ்‌ பற்றி எழுத 
வேண்டும்‌. நாம்‌ தூக்கி எறிந்த அந்த அரசியல்வாதி 
உதாரணத்தை மறுபடி தூக்கிக்கொண்டு வர 
வேண்டும்‌. வேண்டாம்‌. முடித்துவிடலாம்‌. 


125 


12. வாசுகி பாம்பு என்று பெயர்‌ 
வைத்தது சரியா ? 


_ தேமொழி 


சற்றொப்ப 47 மில்லியன்‌ ஆண்டுகளுக்கு முன்னர்‌ 
வாழ்ந்திருந்த, சுமார்‌ 47 அடி நீளம்‌ கொண்ட ஒரு 
அழிந்து போன பாம்பு இனத்தின்‌ தொல்‌ படிமம்‌ 
ஒன்றை குஜராத்‌ கட்ச்‌ பகுதியின்‌ சுரங்கத்தில்‌ 
கண்டறிந்த ஐ ஐ டு நிலவியல்‌ ஆய்வாளர்கள்‌ தேப்ஜீத்‌ 
தத்தா, சுனில்‌ பாஜ்பாய்‌ அதற்கு வாசுகி இண்டிகஸ்‌ 
(Vasuki ஈய என்று பெயரிட்டு உள்ளார்கள்‌, இதுதான்‌ 
இதுவரை நாம்‌ அறியக்‌ கூடிய பாம்புகளிலேயே மிக 
நீளமானதும்‌ அதிக எடை கொண்டதும்‌ ஆகும்‌. 20 
ஆண்டுகளுக்கு முன்னர்‌ கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 
தொல்படிமம்‌ குறித்த ஆய்வுக்கட்டுரை அறிவியல்‌ 


126 


ஆய்விதழில்‌ அண்மையில்‌ வெளியானதும்‌ சமூக 
வலைத்தளங்களில்‌ விவாதங்களும்‌ சூடு பிடித்தன. 
'வாசுகி' என்பது புராணங்களில்‌ இடம்பெறும்‌ 
பாம்பின்‌ பெயர்‌, சிவனின்‌ கழுத்தில்‌ சுற்றப்பட்டு 
இருக்கும்‌ பாம்பின்‌ பெயர்‌, இந்தப்‌ பாம்பைக்‌ 
கயிறாக வைத்து மந்திரமலையை மத்தாக வைத்து 
தேவர்களும்‌ அசுரர்களும்‌ பாற்கடலைக்‌ கடைந்து 
அமிர்தம்‌ எடுத்தார்கள்‌ என்பது புராணக்‌ கதை. 
இந்தியாவில்‌ இக்கதையைத்‌ தெரியாதவர்‌ 
இருக்கவே வழியில்லை. ஆனால்‌ இந்தியா போன்ற 
நாட்டில்‌ அறிவியல்‌ கருத்துக்களுக்குப்‌ புராணக்கதை 
பெயர்‌ சூட்டலாமா என்ற கேள்விதான்‌ தற்போது 
விவாதமாக மாறியிருக்கிறது. 


வாசுகி இண்டிகஸ்‌ என்று பெயர்‌ வைப்பது சரியா 
தவறா ? இந்தக்‌ கேள்விக்கு அறிவியல்‌ படித்தவர்கள்‌ 
குறிப்பாக விலங்கியல்‌ படித்த என்னைப்‌ 
போன்றவரோ, அல்லது ஆய்வுக்கட்டுரை எழுதிய 
ஐஐடி ஆய்வாளர்கள்‌ போல நிலவியல்‌ படித்தவரோ 
இதில்‌ எந்தக்‌ குற்றமும்‌ இருப்பதாகச்‌ சொல்லவே 
மாட்டார்கள்‌. ஏனெனில்‌ இவ்வாறுதான்‌ பலகாலமாக 
அறிவியல்‌ ஆய்வாளர்கள்‌ பெயர்‌ சூட்டி 


127 


வருகிறார்கள்‌. விலங்குகளுக்கு மட்டும்‌ அல்ல, 
பாறைகளுக்கும்‌ இடங்களுக்கும்‌ கூட புராணப்‌ 
பெயர்கள்‌ வைப்பது அறிவியல்‌ ஆய்வாளர்‌, 
தொல்லியல்‌ ஆய்வாளர்‌ மரபு. அந்தக்‌ கண்டுபிடிப்பு 
அப்பகுதியின்‌ தொன்மையான ஒன்றை 
நினைவூட்டலாம்‌, அல்லது அப்பகுதியின்‌ சிறப்பாக 
இருக்கலாம்‌ என்பது மட்டுமே காரணமாக இருக்கும்‌. 
அந்த அடிப்படையில்‌ நோக்கினால்‌ ஆய்வாளர்கள்‌ 
மரபு எதையும்‌ மீறவில்லை என்பது தெரியும்‌. 


குறிப்பாக விலங்கியல்‌ படித்தவர்கள்‌ சைக்லோப்ஸ்‌, 
மெடுசா என்று கிரேக்கப்‌ புராணங்களில்‌ வரும்‌ 
பாத்திரங்களின்‌ பெயர்களை உயிரினங்களுக்கு 
வைத்துள்ளதை முதலாம்‌ ஆண்டு கல்லூரிப்‌ 
படிப்பிலேயே தெரிந்து கொண்டிருப்பார்கள்‌. 
ஒற்றைக்கண்‌, பாம்புகள்‌ தொங்கும்‌ தலை போன்ற 
தோற்றம்‌ கொண்ட உயிரினங்களுக்கு இவ்வாறு 
கிரேக்கப்‌ புராணப்‌ பாத்திரங்களின்‌ பெயர்‌ 
கொடுக்கப்‌ பட்டிருக்கிறது. 


அது மட்டுமல்ல நிலவியல்‌ ஆய்வாளர்கள்‌ கூட இந்த 
மரபைப்‌ பின்பற்றி புராணக்கதைகளில்‌ 
வருபவர்களின்‌ பெயர்களை மலைகளுக்கு, மலை 
உச்சிகளுக்கு, பாறைகளுக்கு வைத்துள்ளார்கள்‌. 
கிரேக்க ரோமானிய புராணக்‌ கதைகளில்‌ 
வருபவர்கள்‌ பெயர்கள்‌ மட்டுமல்ல இந்தியப்‌ 


புராணக்‌ கடவுளர்களின்‌ பெயர்களையும்‌ 
வைத்துள்ளார்கள்‌. இந்தியக்‌ கடவுளர்களின்‌ 
பெயர்களை அமெரிக்காவிலேயே கூட 
வைத்துள்ளார்கள்‌. 


இயற்கையாக அமைந்த ஏழு உலக அதிசயங்களில்‌ 
ஒன்றாகக்‌ கூறப்படுவது இராண்ட்‌ கேன்யான்‌ என்ற 


128 


மாபெரும்‌ செங்குத்துப்‌ பள்ளத்தாக்கு. இது 
அமெரிக்காவின்‌ அரிசோனா மாநிலத்தில்‌ 
இருக்கிறது என்பதை நாம்‌ அறிவோம்‌. அதன்‌ தென்‌ 
விளிம்புப்‌ பகுதியில்‌ இருக்கும்‌ 20 க்கும்‌ மேற்பட்ட 
மலையுச்சி முகடு பாறைகளுக்கு உலகன்‌ புராண 
தொன்மக்‌ கதைகளில்‌ வருபவர்களை, 
அக்கதைகளில்‌ குறிப்பிடும்‌ பெயர்கள்‌ தான்‌ 
வைக்கப்பட்டுள்ளது. 


இந்த மரபைத்‌ தொடங்கி வைத்தவர்‌ அமெரிக்க 
இராணுவத்தில்‌ அதிகாரியாகப்‌ பணியாற்றிய 
கிளாரன்ஸ்‌ டட்டான்‌ (Clarence Dut) என்ற நிலவியல்‌ 
ஆய்வாளர்‌, நிலவியல்‌ அளவையாளர்‌. இவர்‌ 
இராணுவப்‌ பணிக்குப்‌ பிறகு 19ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
கிராண்ட்‌ கேன்யான்‌ பகுதியில்‌ நில அளவை (mapping 
பம) செய்யும்‌ பணியை மேற்கொண்டார்‌. 
1870களிலேயே இவர்‌ நிலவியல்‌ குறிப்புகளுக்குப்‌ 
பெயர்‌ வைப்பதில்‌ புராணக்‌ கதைகளின்‌ வரும்‌ 
பெயர்களைத்‌ தேர்ந்து எடுத்தார்‌. அவருக்குப்‌ பின்‌ 
அந்தப்‌ பணியை மேற்கொண்டவர்களும்‌ அந்த 
முறையையே பின்பற்றினர்‌. 


இப்பொழுதும்‌ கிராண்ட்‌ கேன்யான்‌ பகுதியில்‌ 
இருக்கும்‌ மலைமுகடுகள்‌ டெம்ப்பிள்‌ அல்லது 
கோயில்‌ என்றுதான்‌ குறிப்பிடப்படுகிறது. இந்து சமய 
புராணக்‌ கதைகளில்‌ கூறப்படும்‌ சிவா, விஷ்ணு, 
பிரம்மா ஆகியோர்‌ பெயர்கள்‌ முகடுகளுக்கும்‌ 
பாறைகளுக்கும்‌ சூட்டப்பட்டுள்ளது. அது போல 
ராமர்‌, கிருஷ்ணர்‌ பெயர்களும்‌ உண்டு. இந்தியாவின்‌ 
புத்தர்‌ பெயரும்‌ சூட்டப்பட்டுள்ளது. ஆனால்‌ அவர்‌ 
உண்மையில்‌ வாழ்ந்த ஒரு வரலாற்று மனிதர்‌. 
இருப்பினும்‌ அனைத்துச்‌ சமயங்களையும்‌ சமமாகப்‌ 
பாவிக்கும்‌ நோக்கில்‌ செய்துள்ளார்கள்‌ என்பது 


129 


இதற்குச்‌ சான்று. இந்து சமயப்‌ புராணங்கள்‌ 
வரலாற்று மனிதர்கள்‌ என்று மட்டும்‌ அல்ல இரேக்க 
ரோமானிய சோரேஸ்டர்‌ சமய கடவுளர்கள்‌ ஜூபிடர்‌, 
அப்பல்லோ, டயானா, சாலமன்‌, குயின்‌ ஷீபா, ஐசிஸ்‌, 
கன்‌ஃபியூசியஸ்‌ இப்படிப்‌ பல சமயங்கள்‌ சார்ந்த 
பெயர்களைப்‌ பார்க்கலாம்‌. சமய நல்லிணக்கம்‌ 
போல அமைந்துள்ள பெயர்கள்‌ இவை. எப்படி 
அமெரிக்க மண்ணில்‌ இந்தப்‌ பெயர்களை வைக்கப்‌ 
போயிற்று என்று யாரும்‌ முணுமுணுத்ததில்லை. 
அவை எல்லாம்‌ உலக வரலாற்றில்‌ பண்பாட்டில்‌ நம்‌ 
முன்னோர்களின்‌ வாழ்வில்‌ ஒரு பகுதி என்று புரிந்து 
கொள்வது இதற்கு அடிப்படையாக உள்ளது. யாரும்‌ 
இதையெல்லாம்‌ எதிர்ப்பதுமில்லை, 
கொண்டாடுவதுமில்லை. 


அயல்நாட்டிலிருந்து வருபவர்களும்‌ நமது 
நாட்டையும்‌ இங்கு மதித்துள்ளார்கள்‌ என்று மகழ்ச்சி 
அடையக்‌ கூடும்‌ அவ்வளவுதான்‌. மற்ற உணர்வுகள்‌ 
இருக்காது. ஏனெனில்‌ சமயம்‌ என்பதில்‌ உலகில்‌ பலர்‌ 
அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி அடைந்து 
விட்டார்கள்‌. புராணக்‌ கடவுளரையும்‌ அந்தச்‌ 
சமயங்களையும்‌ விட்டு விலகி நன்னெறி ஆன்மிக 
வழிகாட்டலுக்கு அவற்றைப்‌ போதித்த 
வழிகாட்டிகளையும்‌ அவர்களின்‌ 
போதனைகளையும்‌ பின்பற்றத்‌ தொடங்கி 
விட்டார்கள்‌. ஆனால்‌ இந்தியாவில்‌ இது போன்ற 
நிலை இல்லை. மக்கள்‌ இன்னமும்‌ புராணக்‌ 
கதைகளுக்கு அடிமை, அந்தக்‌ கடவுளரை இன்னமும்‌ 
வணங்குஒறார்கள்‌. பிள்ளையார்‌ பால்‌ குடிக்கிறார்‌ 
என்று நம்புகிறார்கள்‌. அதனால்‌ அந்த நம்பிக்கையில்‌ 
மக்கள்‌ தெய்வ பக்தி என்று எதையும்‌ 
ஆராய்வதில்லை. சமயம்‌ குறித்து எதைச்‌ 
சொன்னாலும்‌ உண்மை என நம்புவதையும்‌, கேள்வி 


130 


எதுவும்‌ கேட்பது தெய்வக்‌ குற்றம்‌ என்ற 
மனநிலையுடன்‌, கடவுள்‌ என்று எதைக்‌ காட்டினாலும்‌ 
வணங்கும்‌ மன நிலையிலும்‌ இருக்கிறார்கள்‌. 


அந்த நிலையில்‌ இது போன்று இந்தியப்‌ பண்பாட்டின்‌ 
ஒரு பகுதி எனப்‌ பெயர்‌ வைப்பது சரியல்ல. மரபுப்படி 
தவறல்ல என்றாலும்‌, இது பொறுப்புணர்வு அற்ற 
செயல்‌. இதை வைத்து சமய அடிப்படையில்‌ 
மக்களை ஏமாற்றும்‌ நிலைதான்‌ அதிகரிக்கும்‌. 


வாசுகி பாம்பு பற்றிய செய்தி அறிவியல்‌ தளங்களில்‌ 
பகிரப்பட்‌। பொழுது வாசகர்கள்‌ வைத்த 
கேள்விகளையும்‌, பொதுவான செய்தித்‌ தளங்களில்‌ 
வந்த கருத்துகளையும்‌ ஒப்பிட்டாலே உண்மை 
விளங்கும்‌. 


அறிவியல்‌ செய்தியாகப்‌ படித்தவர்கள்‌, இது நச்சுப்‌ 
பாம்பா? எதை வைத்து நச்சுப்‌ பாம்பு என்று சொல்ல 
முடியும்‌, பாம்பின்‌ தலை கிடைத்ததா? பல்‌ 
கிடைத்ததா ? என்ன உயிரினங்களை அது 
சாப்பிட்டிருக்கும்‌, தாவரம்‌ சாப்பிடும்‌ பாம்பா 
அல்லது பிற விலங்குகளைத்‌ தின்று இருக்குமா? 
அப்பொழுது அது வாழ்ந்த பகுதியில்‌ உணவாகக்‌ 
கூடிய வகையில்‌ என்னென்ன சிறு விலங்குகள்‌ 
வாழ்ந்தன .. இது போன்ற கேள்விகள்‌ வாசகர்கள்‌ 
பகிர்ந்து இருந்தார்கள்‌. 


இந்திய மக்கள்‌ இருந்த சமூக வலைத்‌ தளங்களில்‌. 
புராணத்தில்‌ கூறப்பட்ட வாசு] பாம்பு இருந்ததற்குச்‌ 
சான்று கிடைத்துவிட்டது. புராணங்களில்‌ 
சொல்லப்பட்டது உண்மை, வாசுகி பாம்பு உண்மை 
என்றால்‌, புராணங்களும்‌ உண்மைதானே என்ற 
வகையில்‌ கருத்துகள்‌ பகிரப்பட்டு வந்தது. இவ்வாறு 


131 


பெயர்‌ வைப்பதன்‌ பின்னணியை எவரும்‌ புரிந்து 
கொண்டதாகத்‌ தெரியவில்லை. ஏற்கனவே இந்திய 
அறிவியல்‌ ஆய்வுக்‌ கருத்தரங்குகள்‌ சர்க்கஸ்‌ போல 
இருக்கிறது. புராணத்தில்‌ ஏவுகணைகள்‌, 
விமானங்கள்‌ பிளாஸ்டிக்‌ சர்ஜரி, இன்விட்ரோ 
பெர்டிலைசஷன்‌ என்றெலாம்‌ விவாதிக்கிறார்கள்‌. 
இந்த அறிவியல்‌ ஆய்வுக்‌ கருத்தரங்குகளில்‌ 
அறிவியலே இல்லை என்று நோபல்‌ பரிசு பெற்ற 


விஞ்ஞானி வெங்கட்ராமன்‌ ராமகிருஷ்ணன்‌ 
கண்டனம்‌ தெரிவித்தது மட்டுமல்லாமல்‌ இனி 
இந்திய அறிவியல்‌ கருத்தரங்கங்களில்‌ 


பங்கேற்பதில்லை என்று அறிவித்தார்‌, அயல்நாட்டு 
அறிவியல்‌ அறிஞர்களிடம்‌ இந்திய அறிவியல்‌ 
ஆய்வுக்‌ கருத்தரங்கங்களுக்கு மதிப்பில்லாமல்‌ 
போயுள்ளது. 


இந்தியாவில்‌ அறிவியல்‌ ஆய்வாளர்களே இந்த 
அழகில்‌ இருந்தால்‌ சராசரி மக்கள்‌ எப்படி 
இருப்பார்கள்‌ ? பள்ளியில்‌ படிக்கும்‌ அறிவியல்‌ 
பாடங்கள்‌ மதிப்பெண்‌ வாங்குவதற்கு மட்டும்‌ என்ற 


நடைமுறையில்‌ உள்ளார்கள்‌. உலக அளவில்‌ 
அறிவியல்‌ ஆய்வாளர்களிடம்‌ இனி இவ்வாறு 
புராணப்‌ பெயர்களை இந்தியப்‌ பகுதி 


கண்டுபிடிப்புகளுக்குச்‌ சூட்டாதீர்கள்‌ என்று நாம்‌ 
சொல்ல முடியாது. அப்படி ஒரு கோரிக்கை 
வைப்பதே அவமானகரமான செயல்‌. அறிவியல்‌ 
உலகம்‌ நம்மைப்‌ பார்த்துச்‌ சிரிக்கும்‌. நம்‌ பள்ளியில்‌ 
படிக்கு அறிவியல்‌ மாணவர்களை ஏளனமாக 
அயல்நாட்டினர்‌ பார்க்கும்படி நாமே நடக்க முடியாது. 
நம்‌ நாட்டு அறிவியல்‌ ஆய்வாளர்கள்தான்‌ 
பொறுப்புடன்‌ நம்‌ நாட்டிற்கு இந்தப்‌ பெயர்‌ சூட்டும்‌ 
முறை ஓத்து வராது, இந்து சமய தீவிரவாதம்‌ 


132 


ஏற்கனவே அதிகரித்து வருகிறது என்று புரிந்து 
செயல்பட வேண்டும்‌. 


Article 51a (h) of India's Constitution which explains the 
Fundamental duties Citizens; 

51A. Fundamental duties- It shall be the duty of every citizen of 
India- to develop the scientific temper, humanism and the spirit 
of inquiry and reform (Hn). 

இந்தியாவின்‌ சட்ட வரையறை மக்கள்‌ அறிவியல்‌ 
மனப்பான்மையை வளர்த்துக்‌ கொள்ள வேண்டியது 
அவர்கள்‌ கடமை என்று கூறுஇறது. ஆனால்‌ நாம்‌ ஓர்‌ 
எட்டுக்‌ கூட அதை நோக்கி வைக்கவில்லை. 


ஓர்‌ எளிய வழியாக, மக்களைப்‌ பொய்யான புராணக்‌ 
கதைகளிலிருந்து விடுவிக்க, பேச்சு வழக்கில்‌ 
புராணக்‌ கதை ஒப்புமைகளை நம்மை அறியாமலே 
பயன்படுத்துவதைக்‌ கூட நாம்‌ கவனமாகக்‌ கைவிட 
வேண்டும்‌. Hecபிean 1௦ என்று பிறர்‌ சொன்னால்‌ 
அதன்‌ தாக்கம்‌ எதுவும்‌ இன்றைய இத்தாலி 
மக்களிடம்‌ இருக்காது. "Men are from Mars, women are 
ர Venus" என்றால்‌ அது சொல்லும்‌ அடிப்படைக்‌ 
கருத்தாக்கம்‌ மக்களால்‌ புரிந்து கொள்ளப்படும்‌. நம்‌ 
நாட்டில்‌ இன்னமும்‌ செய்வாய்‌ தோஷம்‌ மீது 
நம்பிக்கை கொண்ட மக்கள்‌ உள்ளார்கள்‌. இன்னமும்‌ 
அருந்ததி நட்சத்திரத்தைக்‌ காட்டி பெண்கள்‌ எப்படி 
நடந்து கொள்ள வேண்டும்‌ என்று சொல்லும்‌ நாடு 
இந்தியா. அதனால்‌ நாம்‌ 

_ வரிசை 'அனுமார்‌ வால்‌' போல்‌ நீண்டு இட்டே 
போவுது 

_ கேட்டதைத்‌ தரும்‌ 'அட்சய பாத்திரம்‌' 

-- அந்த ஆளு சரியான 'அவதாரம்‌' 

- எனக்கு நீதான்‌ 'எமன்‌' 

_ ஏன்‌ 'சனியனே' உயிர வாங்குற 


133 


_ எப்பப்‌ பார்த்தாலும்‌ 'கும்பகர்ணன்‌' மாதிரி என்ன 
தூக்கம்‌ ? 

_ ஆமா, இவரு பெரிய 'கர்ண பரம்பர, யாரு 
கேட்டாலும்‌ அள்ளிக்‌ கொடுத்துடுவாரு 

- பொண்ணா இது! சரியான மூதேவி 

என்பது போல இன்னும்‌ கூட நிறைய இருக்கின்றன, 
உங்களுக்கும்‌ பல நினைவிற்கு வரலாம்‌. 

பேச்சில்‌ எழுத்தில்‌ கவனமாக இவற்றை நீக்கிவிட 
முயன்றால்‌ அது கூட மக்களுக்குப்‌ புராணக்‌ 
கதைகளை நினைவூட்டாமல்‌ இடைவெளியை 
அதிகரிக்கக்‌ கூடும்‌. 


அதாவது எடுத்துக்காட்டாக - இந்தக்‌ கட்டுரைக்கு; 
வாசுகி அது இருக்கும்‌ இடத்திலிருந்து கொண்டால்‌ 
எல்லாம்‌ செளக்கியமே என்று தலைப்பிட்டால்‌ அது 
புராணத்தை நினைவூட்டும்‌, கருடா செளக்கியமா? 
என்ற புராணக்‌ கதை சொல்லாடலை நினைவூட்டும்‌. 
அவ்வாறு ஒப்பிடாமல்‌ இருப்பது போன்ற முயற்சியை 
மேற்கொள்வதை நாம்‌ செய்ய வேண்டும்‌. 


இற்த ஜூன்‌ 2024இல்‌, அமெரிக்காவில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டைனசார்‌ தொல்லியல்‌ 
படிமத்தின்‌ வகைக்குப்‌ பெயர்‌ லோகிசெராடாப்ஸ்‌ 
என்று பெயர்‌ வைத்துள்ளார்கள்‌. லோகிசெராடாப்ஸ்‌ 
ரங்கிஃபார்மிஸ்‌ (Lokiceratops rangiformis) என்பது அதன்‌ 
பெயர்‌. ட்ரைசெராடாப்ஸ்‌(1ரலஎt௦ற5) என்ற டைனசார்‌ 
தோன்றுவதற்கும்‌ சுமார்‌ 12 மில்லியன்‌ 
ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவை இவை. 
ட்ரைசெராடாப்ஸ்‌ என்றால்‌ தலையில்‌ மூன்று 
கொம்புள்ள டைனசார்‌ என்று பெயர்‌. அது போல 
இதன்‌ பெயர்‌ லோகிசெராடாப்ஸ்‌. இதுவும்‌ வாசுகி 
போலவே, புராணக்‌ கதையின்‌ அடிப்படையில்‌ 
வைக்கப்பட்ட ஒரு பெயர்தான்‌. இது உலகின்‌ வேறு 


134 


பகுதி. நார்ஸ்‌ மக்களின்‌ புராணக்‌ கதையில்‌ 
குறிப்பிடப்படும்‌ தலையில்‌ கொம்பு உள்ள கடவுளின்‌ 
பெயர்‌ லோக்‌ (Loki, a Norse God). அந்த லோக்கி என்ற 
நார்ஸ்‌ கடவுள்‌ தலையில்‌ கொம்புடன்‌ இருப்பது 
போல இந்த டைனசாரும்‌ அதே போன்று 
தோற்றத்தில்‌ தலையில்‌ கொம்புடன்‌ இருப்பதால்‌ 
இதற்கு லோகிசெராடாப்ஸ்‌ என்று பெயர்‌ 
வைக்கிறார்கள்‌ தொல்லியலாளர்கள்‌. இது 
தொல்லியலாளர்கள்‌ தங்கள்‌ வழக்கப்படி பெயரிடும்‌ 
மரபுதான்‌. 


இந்த லோக்கி என்ற புராண நார்ஸ்‌ கடவுள்‌ குறித்து 
படங்கள்‌ காமிக்ஸ்‌ எல்லாம்‌ முன்னர்‌ வந்திருக்தெது, 
நம்‌ ஊர்‌ அனுமார்‌ வைத்து திரைப்படங்கள்‌ காமிக்ஸ்‌ 
வருவது போல. ஆனால்‌ மக்கள்‌ எல்லோருக்கும்‌ 
தெரியும்‌ இந்த டைனசார்கள்‌ மனிதர்கள்‌ பூமியில்‌ 
தோன்றும்‌ முன்னரே பல மில்லியன்‌ ஆண்டுகளுக்கு 
முன்னர்‌ தோன்றி வாழ்ந்த உயிரினங்கள்‌ என்று. 
அதே போல நார்ஸ்‌ மக்களின்‌ லோக்கி பற்றி 
புராணக்‌ கதையும்‌ ஒரு உருவாக்கிய கட்டுக்‌ கதை 
என்பதும்‌ தெரியும்‌, மக்கள்‌ அதனால்‌ ஆகா... லோக்கி 
புராணக்‌ கடவுள்‌ உண்மை என்று எக்காலமும்‌ 
சொல்லவே போவதில்லை. 


அதையே நம்‌ நாட்டு மக்களுடன்‌ ஒப்பிட்டுப்‌ 
பாருங்கள்‌. இந்த லோக்கிசெராடாப்ஸ்‌ போலவே பல 
மில்லியன்‌ ஆண்டுகளுக்கு முன்னர்‌, பூமியில்‌ 
மனிதர்கள்‌ தோன்றுவதற்கு முன்னரே தோன்றி 
மறைந்ததுதான்‌ வாசுகி இண்டிகஸ்‌ என்று 
பெயரிடப்பட்டுள்ள பாம்பும்‌. சரியாகச்‌ சொல்ல 
வேண்டும்‌ என்றால்‌ சுமார்‌ 47 மில்லியன்‌ 
ஆண்டுகளுக்கு முன்பு ஈயோசீன்‌ காலத்தில்‌ வாழ்ந்த 
பாம்பு அது. இது ஹோமோ சேப்பியன்ஸ்‌ என்ற நம்‌ 


135 


மனித இனம்‌ தோன்றுவதற்கு நீண்ட காலத்திற்கு 
முன்பே பல மில்லியன்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே 
அழிந்து மறைந்த பாம்பு வாசுகி இண்டிகஸ்‌. 


ஆனால்‌ நம்‌ மக்கள்‌, பாம்புக்கு வாசுகி என்ற பெயர்‌ 
வைத்தவுடன்‌ அது உண்மையாக இருக்கும்‌ 
புராணத்தில்‌ வருவது எல்லாம்‌ உண்மை என்று பல 
வலைத்தளங்களில்‌ பேசத்‌ தொடங்கினார்கள்‌. 
இன்னமும்‌ அதே புராணக்‌ கடவுளர்கள்‌ கொண்ட 
மதத்தைப்‌ பின்பற்றிக்‌ கொண்டிருக்கும்‌ நம்‌ இந்திய 
மக்கள்‌ இதைப்‌ புரிந்து கொள்ளப்போவதில்லை, 
அவர்கள்‌ தவறான திசையில்‌ சொல்லாம்‌ என்பதை 
நாம்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. நமக்கு அளவு 
சரியில்லாத சட்டையை நாம்‌ போட விரும்பாதது 
போல, நம்‌ நாட்டிற்கு, நமக்குப்‌ பொருந்தாத 
பெயரிடும்‌ முறை சரியில்லை என்று நாம்‌ 
தவிர்த்துவிட வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ அது ஒரு 
பொறுப்பற்ற செயல்‌. அடுத்த நாட்டு விஞ்ஞானிகள்‌ 
போல பெயரிட முற்பட்டால்‌ புலியைப்‌ பார்த்து 
பூனை சூடு போட்டுக்‌ கொண்டது என்பது போலவோ, 
அல்லது கான மயிலாடக்‌ கண்டிருந்த வான்‌ கோழி 
போலவோ அதன்‌ விளைவு இருக்கும்‌. 


வெறும்‌ முன்றூறாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்புதான்‌ 
ஹோமோ சேப்பியன்ஸ்‌ மனித இனம்‌ தோன்றத்‌ 
தொடங்கியதாக மனிதப்‌ பரிணாம வளர்ச்சியின்‌ 
காலவரிசை கூறுறெது. அதாவது இது ஒரு மில்லியன்‌ 
என்பதைவிடவும்‌ மிக மிக அளவு குறைவு. இந்த 
மனிதர்கள்‌ எங்கே 47 மில்லியன்‌ ஆண்டுகளுக்கு 
முன்னர்‌ வாழ்ந்த வாசுகி பாம்பைப்‌ பார்த்துக்‌ 
கட்டுக்கதை உருவாக்க முடியும்‌. ஆனால்‌ அறிவியல்‌ 
கால வரிசை நம்‌ நாட்டில்‌ பலருக்குப்‌ புரிவதில்லை. 
கால இடைவெளி பற்றியும்‌ தெரிவதில்லை. எனவே, 


136 


வாசுகி இண்டிகஸ்‌ மற்றும்‌ ஹோமோ 
சேப்பியன்ஸின்‌ முதல்‌ தோற்றத்திற்கு இடையே 
உள்ள கால வேறுபாடு தோராயமாக 46 இல்‌ இருந்து 
47 மில்லியன்‌. வாசுகி இண்டிகஸின்‌ காலத்தில்‌, 
மனிதர்கள்‌ தோன்றவே இல்லை. வாசுகி இண்டிகஸ்‌ 
வாழ்ந்த காலத்தில்‌ பாம்புகளுடன்‌, பூச்சிகள்‌, 
ஆமைகள்‌ மற்றும்‌ முதலைகள்‌ போன்ற பிற 
ஊர்வனவும்தான்‌ பூமியில்‌ வாழ்ந்தன. ஆனால்‌, 
மனிதர்கள்‌ அக்காலத்தில்‌ இருந்ததே இல்லை 
என்பதுதான்‌ அறிவியல்‌ உண்மை. 


சான்றாதாரங்கள்‌: 

1. D.Datta & S. Bajpai. 2024. Largest known madtsoiid snake from 
warm Eocene period of India suggests intercontinental 
Gondwana dispersal. Sci Rep 14, 8054; doi:10.1038/541598-024- 
58377-0 

https://www.nature.com/articles/s41598-024-58377-0 


2. Vasuki indicus: உலகின்‌ மிக நீளமான பாம்புக்குப்‌ 
புராணப்‌ பெயர்‌ - ஆன்மிக நூல்கள்‌ என்ன 
சொல்கின்றன? மு.ஹரி காமராஜ்‌. ஏப்ரல்‌ 23, 2024, 
விகடன்‌. 
https://www.vikatan.com/spiritual/gods/vasuki-indicus-snakes- 
worship-in-india-and-mythological-references 


3. Loewen MA, Sertich JJW, Sampson 5, O'Connor JK, Carpenter 
5, Sisson B, Ohlenschleeger A, Farke AA, Makovicky PJ, Longrich 
N, Evans DC. 2024. Lokiceratops rangiformis gen. et sp. nov. 
(Ceratopsidae: Centrosaurinae) from the Campanian Judith River 
Formation of Montana reveals rapid regional radiations and 
extreme endemism within centrosaurine dinosaurs. Peer) 
12:e17224 https://doi.org/10.7717/peerj.17224 


137 


13. "கடவுள்‌ துகள்‌" 


_ முனைவர்‌ சிவ. இளங்கோ, புதுச்சேரி 


நாம்‌ இருப்பது பூமியில்‌. பூமி இருப்பது சூரியக்‌ 
குடும்பத்தில்‌. சூரியக்‌ குடும்பம்‌ இருப்பது பால்வீதி 
மண்டலத்தில்‌. பால்வீதி மண்டலங்களைப்‌ போல்‌ 
கோடிக்கணக்கான மண்டலங்கள்‌ இருப்பது 
அண்டத்தில்‌. அதைப்போல்‌ கோடிக்கணக்கான 
அண்டங்கள்‌ நிறைந்திருக்கின்றன பேரண்டத்தில்‌. 


1400 கோடி ஆண்டுகளுக்கு (13.8 பில்லியன்‌ 
ஆண்டுகளுக்கு) முன்பாக "பெருவெடிப்பு" (Big Bang) 
என்ற நிகழ்வின்‌ மூலம்‌ உருவானதே பேரண்டம்‌. 
காலம்‌, இடம்‌ என்று ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்து 


இப்பேர்ப்பட்‌। பேரண்டம்‌ உருவான அந்தப்‌ 
பெருவெடிப்பு நிகழ்வின்‌ போதுதான்‌ இந்த 
அண்டங்களும்‌, உடுக்களும்‌, கோள்களும்‌ 


உருவான. பொருள்‌ (Kati) என்று கண்ணுக்குத்‌ 
தெரிந்த கோள்கள்‌ (அணுத்‌ திரள்கள்‌) உருவானதைப்‌ 
போல, கண்ணுக்குத்‌ தெரியாத (அண்டத்தை 
நெறிப்படுத்தும்‌ சில ஆற்றல்களும்‌, துகள்களும்‌ 
உருவாகஇன. அந்த ஆற்றல்கள்‌ இழுவிசையுடன்‌ 
தொடர்புடைய இருளாய்‌ நிறைந்த ஆற்றல்கள்‌. 


ஒளி வீசும்‌ ஆற்றல்கள்‌ (உடுக்கள்‌, கோள்கள்‌) 
ஒன்றோடு ஒன்று மோதிக்‌ கொள்ளாமல்‌ 
இயங்குவதற்கான உண்மையான ஆற்றல்‌ 
நிறைந்தவை இந்த இழுவிசை இருள்கள்‌. இவற்றை 
ஆற்றல்‌, பொருள்‌ (matter) என்பார்கள்‌. 


138 


பெருவெடிப்பின்‌ போது தோன்றிய ஆற்றல்‌ 


துகள்களில்‌ எல்லாமும்‌ கண்டுபிடிக்கப்பட்ட 
நிலையில்‌ ஒன்றே ஒன்று எஞ்சி நின்றது. அது "ஹிக்ஸ்‌ 
போசான்‌" (Higgs boson) என்ற ஆய்வாக 
உருவெடுத்தது. 


த 


| 

Peter Higgs (29 May 1929 - 8 April 2024) 
உடுக்கள்‌, கோள்கள்‌ என்று அனைத்திற்கும்‌ 
அடிப்படையாக அமைந்தவை, அணுவையும்‌ 
துளைக்கும்‌ துகளல்லாத இந்தத்‌ துகள்கள்தான்‌. 
இவை இல்லை என்றால்‌ இயங்கு விசை இல்லை; 
உருவாகும்‌ பொருள்கள்‌ இல்லை; அண்டமில்லை; 
அண்டத்தில்‌ உயிர்கள்‌ இல்லை. ஆகையினால்‌ இது 
கடவுள்‌ துகள்‌ (0௦0 ஓக) என்று பெயர்‌ பெற்றது. 
உண்மையில்‌ நேரடியான கடவுளை அது 


139 


குறிக்கவில்லை. மிக மிகக்‌ கடினமான 
ஆய்வுகளுக்கும்‌, தேடுதல்களுக்கும்‌ 
காரணமானதால்‌ 'அடக்கடவுளே' என்று தலையில்‌ 
அடித்துக்‌ கொண்டு, அட சனியனே! என்று 
புலம்புவதைப்‌ போலத்தான்‌ கடவுள்‌ துகள்‌ (000080 
ie) என்று சனியன்‌ துகளாகப்‌ பெயரிடப்பட்டது. 
அது நீளமாக இருக்கிறது என்று அதை காட்‌. 
பார்ட்டிகில்‌ (0௦0. 80 என்று புள்ளி வைத்துச்‌ 
சுருக்கி அமைக்கப்‌ போய்‌, பின்‌ நாட்களில்‌ அதையே 
புள்ளி எடுத்து விட்டுக்‌ கடவுள்‌ துகள்‌ (0௦0 particle) 
என்று எழுதத்‌ தொடங்கினர்‌. இப்போது அதுதான்‌ 
கடவுள்‌ துகள்‌ ஆகிவிட்டது. இன்று வரை அது கடவுள்‌ 
துகள்தான்‌, கடவுள்‌ உருவான கதையைப்‌ போல... 


பிரான்ஸ்‌ - சுவிட்சர்லாந்து எல்லைகளில்‌, 
ஜெனிவாவுக்கு அருகில்‌ ஐரோப்பிய அணுவியல்‌ 
ஆய்வுக்‌ கழகத்தில்‌ (6பா௦068 Council for Nuclear Research 
near Geneva) மேற்கொள்ளப்பட்ட ஒரு செயற்கைப்‌ 
பெருவெடிப்பு நிகழ்வின்‌ போதுதான்‌ (2012 இல்‌) இந்த 
சனியன்‌ துகள்‌ கண்டுபிடிக்கப்பட்டுக்‌ கடவுள்‌ 
துகளாக வெளிவந்தது. துகள்‌ இயற்பியல்‌ 
ஆய்வகத்தில்‌ இந்த ஆய்வைத்‌ தொடங்கெ 1964 ஆம்‌ 
ஆண்டில்‌ இதைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டு, இந்த ஆய்வுக்கு 
வழிவகுத்தவர்‌ ஸ்காட்லாந்தைச்‌ சார்ந்த பீட்டர்‌ 
ஹிக்ஸ்‌ (ஸ்ர (90) என்பவர்‌. இயற்பியல்‌ 
ஆய்வுகளுக்காக 2013 ஆம்‌ ஆண்டின்‌ நோபல்‌ பரிசு 
பெற்ற இவர்‌, சென்ற மாதம்‌, 8.4.2024 அன்று 
தன்னுடைய 94 ஆவது வயதில்‌ காலமானார்‌. அவர்‌ 
வீட்டில்‌ இருந்த கம்பித்‌ தொடர்புள்ள 
தொலைபேசியைத்‌ தவிர வேறு இணையதளத்‌ 
தொடர்புகளை (அலைபேசி உட்பட) அவர்‌ இறுதி 
வரை பயன்படுத்தவில்லை. அவருடைய பிறந்தநாள்‌ 
இன்று (29.5.1929). 


140 


14. ஒரு திராவிடப்புதிர்‌: நூல்‌ 
மதிப்புரை 


- முனைவர்‌ நா. கண்ணன்‌ 


பேராசிரியர்‌ இராம.பிச்சப்பன்‌ சமீபத்தில்‌ கொண்டு 
வந்திருக்கும்‌ புத்தகத்தின்‌ பெயர்‌ ஒரு திராவிடப்புதிர்‌. 
வாசகனுக்குப்‌ புதிர்‌ போட்டு ஆரம்பிக்கும்‌ ஆய்வு 
நூலிது. பிச்சப்பன்‌ ஒரு ot ௦016 5எரen£iti. இது அவரது 
நூலில்‌ தெரிகிறது. 10,000 மேல்‌ சாம்பிள்‌ (மாதிரி) 
எடுத்து, அத்தரவை முறையாக கணிதமிட்டு (எச்ஸ்C| 
analysis), பின்‌ அக்கணிதத்தை புரியும்‌ வகையில்‌ 
படமாக்கி (charting), அதை விரவிப்பரப்பி, 
தரவுகளுக்கு ஊடே முடிவுகளை இட்டு, 
கோட்பாடுகளை உருவாக்கி எழுதப்பட்டிருக்கும்‌ 
நூலிது. எளிதாக இதை அப்படியே சமர்ப்பித்து ஒரு 
முனைவர்‌ பட்டம்‌ பெற்றுவிடலாம்‌! அத்துணை 
மெனக்கெடல்‌ நடந்திருக்கிறது. கொஞ்சமேனும்‌ 
அறிவியல்‌ பரிச்சயமின்றி இந்நூலின்‌ 
அடிப்படையைப்‌ புரிந்து கொள்ளுதல்‌ சிரமம்‌! 


முதலிரண்டு அத்தியாயங்களில்‌ மரபணு ஆய்வின்‌ 
அடிப்படைகளை விளக்கி, எவ்வாறு ஆண்வழி மரபுத்‌ 
தொடர்ச்சியில்‌ ஓய்‌ குரோமொசோம்ஸ்‌ 
முக்கியத்துவம்‌ பெறுறெது எனச்‌ சொல்லி, இந்தக்‌ 
குரோமொசோமில்‌ இருக்கும்‌ ஜீன்களை அடையாளம்‌ 
காட்ட, அதில்‌ எவ்வித மாற்றமுமின்றி இருக்கும்‌ 
பகுதிகளைத்‌ தேர்ந்தெடுத்து, அப்பகுஇயில்‌ 
இயற்கையாக நடந்த டி.என்‌.ஏ மாற்றங்களை 


141 


(ஈஸ்‌) சுட்டிக்காட்டு எவ்வாறு 1/130 பகுதி இந்த 
ஆய்விற்கு உதவுகிறது என்பதை விளக்கும்‌ 


இரு 
சனம்‌ 127 


ல 
ப்பு 
டட / 


ஆ. 


பெ 0௩130 
mC; 


அறிவியல்‌ பாடம்‌ முதலில்‌. ஒன்றுக்கு இரண்டு முறை 
வாசிக்க வேண்டும்‌. அப்படிச்‌ செய்யவில்லை எனில்‌ 
இவரது முடிவுகளைப்‌ புரிந்து கொள்ள முடியாது. 
இவர்‌ எதுவும்‌ யூகிக்காமல்‌, வெறும்‌ அபிப்பிராயம்‌ 
என்று சொல்லாமல்‌ இயற்கை காட்டும்‌ 
உண்மையைப்‌ பகர்க்றொர்‌ என்பதைப்‌ புரிந்து 
கொள்ள முதல்‌ நான்கு அத்தியாயங்கள்‌ முக்கியம்‌. 


142 


தமிழ்ப்‌ பரப்பில்‌ ஆய்வு என்ற பேரில்‌ 
எவ்விதத்தரவுகளுமின்றி அபிப்பிராய மூட்டைகளை 
அள்ளிக்‌ கவிழ்ப்பதே நடந்து கொண்டு இருக்குறது. 


முடிவுகளைப்‌ புரிந்து கொள்வதில்‌ சிரமமில்லை, 
ஆயினும்‌ அதையும்‌ ஏற்றுக்கொள்ள திறந்த மனம்‌ 
வேண்டும்‌. இருட்டுக்குகையில்‌ மெழுகேற்றி நடப்பது 
அறிவியல்‌. அடுத்த மூலையில்‌ என்ன புதிர்‌ 
இருக்குமெனத்‌ தெரியாது. முன்னமே ஒரு திட்டமிட்ட 
எதிர்பார்ப்புடன்‌ செயல்பட்டாலும்‌ அறிவியல்‌ 
ஆச்சர்யங்களை வழங்கிக்‌ கொண்டே இருக்கும்‌. 
அதை எதிர்நோக்கும்‌ திடமனது வேண்டும்‌. மனிதப்‌ 
பரவல்‌ பற்றிப்‌ பேசும்‌ இந்நூல்‌ குறிப்பாக சாதீய 
உருவாக்கம்‌ இந்தியாவில்‌ எப்படி நடந்திருக்கும்‌ என 
ஆராய்றெது. சாதி என்பது கொஞ்சம்‌ (80௦௦ subject. 
முதன்முறையாக அறிவியல்‌ இந்த மானுட 
அமைப்பைப்‌ புரிந்து கொள்ள முனைஇறது! அவரே 
இப்படிச்‌ சொல்கிறார்‌ "இவ்வறிவியல்‌ சார்ந்த,சாதி 
உருவாக்கம்‌ பற்றி விவரிக்கும்‌ "திராவிடப்‌ புதிர்‌" 
புத்தகம்‌, தமிழ்‌ கூறும்‌ நல்‌ உலகிற்கு ஒரு புதினம்‌ 
எனச்‌ சொல்ல வேண்டும்‌. நாட்டுக்கோட்டை 
நகரத்தார்களின்‌ மாதிரிகளை வைத்து குல 
உருவாக்கத்தை விளக்கியிருப்பது பெரும்பாலான 
மற்ற சாதிகளுக்கும்‌ பொருந்தும்‌." 


இவர்‌ தனக்குப்‌ பரீட்சயமான செட்டியார்‌ குடியை 
எடுத்துக்கொண்டு, அதன்‌ பல்வேறு இளைகளில்‌ 


சாம்பிள்‌ எடுக்கிறார்‌. உதாரணத்திற்கு, 
இளையத்தான்குடி (UO), கழனிவாசல்‌ 
கிங்கிணிக்குருடைய, ஒக்கூர்‌, பட்டினசாமி, 


பெருமருதுறுடையார்‌, மாத்தூர்‌, அரும்பக்கூர்‌, 
கண்ணூர்‌, கருப்பூர்‌, குளத்தூர்‌, மணலூர்‌, உறையூர்‌, 
வைரவன்‌, பெரியவகுப்பு, தாயனார்வகுப்பு, 


143 


வைரவன்‌ (யு௪), எரணி கோவில்‌, இலுப்பக்குடி நேமம்‌, 
பிள்ளையார்பட்டி, சூரக்குடி போன்றவை. 


கர்ணபரம்பரையாக தம்‌ குலம்‌ பற்றிய 
கதையாடல்கள்‌ எல்லா சாதியிலுமுண்டு ஆனால்‌ 
அது எவ்வளவு தூரம்‌ உண்மை என்பதை அறிவியல்‌ 
கொண்டு விளங்கப்படுத்துகிறார்‌. இந்தியா 
முழுவதும்‌ சாம்பிள்‌ எடுத்திருப்பதால்‌ ஒவ்வொரு 
கிளையும்‌ எங்கு எங்கிருந்தெல்லாம்‌ தன்‌ மரபை 
எடுத்திருக்கிறது என்று காண்பது 
ஆச்சர்யமளிக்கிறது. பல கிளைகள்‌ திராவிட 
மண்ணைச்‌ சார்ந்து இருந்தாலும்‌, எல்லாவற்றிலும்‌ 
கலப்பு இருப்பதைக்‌ காட்டுகிறார்‌. சில கிளைகளில்‌ 
துருக்கிய மரபு, ஆஃப்கன்‌, ஈரான்‌, தென்கிழக்கு 
ஆசியா எனக்‌ கலப்பு இருப்பதைக்‌ காணும்‌ போது 
சாதித்திமிர்‌ என்பது எவ்வளவு கேலிக்குரியது என்பது 
புரிகிறது. எந்த சாதியும்‌ எந்த சாதிக்கும்‌ உயர்வு 
அல்ல, எல்லாம்‌ ஏதோவொரு வகையில்‌ கலந்து 
கட்டியே உள்ளது என்பது இந்த நூல்‌ காட்டும்‌ 
படிப்பினை. 


சாதி என்றவுடனே நமக்கு ஆரிய திராவிட 
கருத்தாக்கங்கள்‌ மனதில்‌ எழும்‌. ஆரியம்‌ பற்றி இந்த 
நூல்‌ என்ன சொல்‌இறது? 

"இந்தியா பல இனங்களைக்‌ கொண்ட மக்களைக்‌ 
கொண்டிருந்ததால்‌ வர்க்கம்‌ / சாதி முறைகள்‌ இங்கு 
வளர்ந்தன எனக்கருதப்படுகிறது. இத்தனை 
இனங்கள்‌ இருக்கும்‌ போது கலப்புத்‌ 
திருமணங்களைத்‌ தடை செய்ய வந்த அமைப்பே 
நான்கு வகுப்பு "வர்ணாஸ்ரமம்‌" (நிறம்‌, "சாதி. 
ஆனால்‌, இந்தியாவின்‌ முன்னோடி சமூகவியலாளர்‌ 
ஐராவதி கார்வே (1961) ஆரியர்‌ இந்தியாவிற்குள்‌ 
நுழைவதற்கு முன்பே இந்தியாவில்‌ ஏதோ சாதிகள்‌ 


144 


போன்ற பிரிவுகள்‌ இருந்தன என்று குறிப்பிடுகிறார்‌. 
இப்போது இதைத்‌ இரும்பிப்‌ பார்க்க, உயிரியல்‌ 
மற்றும்‌ டிஎன்‌ஏ பரிணாம வளர்ச்சியின்‌ பற்றிய 
சிறந்த புரிதல்‌ வெகுவாக உதவுறெது.” என்றொரு 
குண்டைத்‌ தூக்கிப்‌ போட்டுவிட்டு மேலும்‌ 
தொடர்கிறார்‌ பிச்சப்பன்‌. 


ஆரியமும்‌ இந்தியாவும்‌: 

"ஆரியம்‌' என்பது 'புதியவர்‌' எனப்‌ பொருள்படுகிறது. 
இது ஐரோப்பிய நாடுகளில்‌ தோன்றிய ஒரு 
மேலாதிக்கக்‌ கொள்கை. இந்தியாவில்‌ "ஆரியம்‌" 
பற்றிய சர்ச்சையானது, இந்தியாவிலேயே இவர்கள்‌ 
உருவாகினர்‌ என்ற சிந்தனையை உள்ளடக்கியது. 
இந்தியாவில்‌ பல அறிஞர்கள்‌ இதை 
ஆதரிக்கிறார்கள்‌. 


இந்தியா முழுவதிலுமிருந்து மானுடவியலாளர்களால்‌ 
அடையாளம்‌ காட்டப்பட்ட, 256 சாதி மற்றும்‌ பழங்குடி 
மக்களைச்‌ சார்ந்த 11,524 ஆண்களை நாங்கள்‌ தி 
ஜீனோ௫ராஃபிக்‌ ஆராய்ச்சியில்‌ மாதிரியாக எடுத்து 
அவர்களின்‌ ஆண்‌ மரபணுவை (48) ஆராய்ந்ததில்‌ 
1,234 NRY R1a-M17 ஹேப்லோ குரூப்‌ கிடைத்தன. 
இவற்றின்‌ துணைப்பிரிவுகளான NRY HG-snp 22125, 27% 
விழுக்காடு மக்களிடமும்‌ மற்றும்‌ 576, குரூப்‌ 50% 
விழுக்காடு மக்களிடமும்‌, பல்வேறு இந்திய 
மாறிலங்களில்‌ அடையாளம்‌ காணப்பட்டன. 


இவற்றில்‌ பெரும்பான்மையினர்‌ பிராமண 
மக்களல்லாத, மற்ற சாதிகள்‌ மற்றும்‌ பழங்குடிகள்‌ 
(0.49+0.23, 73%. நாங்கள்‌ ஆராய்ந்த பிராமண 
மக்களில்‌ இது 27% விழுக்காடு மட்டுமே 
காணப்பட்டது. இத்தரவு பிராமணர்கள்‌ மட்டுமே 
'ஆரியர்கள்‌' என்ற மாயையை உடைக்‌இறது : 819- M17 


145 


ஹேப்லோ குரூப்‌ கொண்ட அனைவரும்‌ ஆரியர்களே! 
இந்த 12-17 ஹேப்லோ குரூப்‌ கொண்ட மக்களின்‌, 
ஒரு சிறு பகுதியே வேதவிற்பன்னர்கள்‌. 


இவர்கள்‌ இந்தியாவில்‌ விரிவாக்கம்‌ அடைந்த காலை, 
இவர்கள்‌ சிந்து கங்கை சமவெளிகளில்‌ குடியமர்ந்து 
விரிவாக்கம்‌ அடைந்தனர்‌. அவர்கள்‌ ஒரு தத்துவப்‌ 
பாதையை (ஆன்மீக/சமய) மேற்கொள்ள எது 
அவர்களை இட்டுச்‌ சென்றது என்பது தெரியவில்லை, 


எந்தக்காலகட்டத்தில்‌ வேத விற்பன்னர்கள்‌ 
பிராமணர்களாக பரிணமித்தாரென்பதும்‌ 
ஆய்வுக்குரியது." 


என்பது நாம்‌ கவனத்தில்‌ கொள்ள வேண்டியது. 
ஆரியர்கள்‌ என்றால்‌ பிராமணர்கள்‌ மட்டுமே என்று 
நமக்குத்‌ திரும்பத்திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. 
ஆனால்‌ ஆஃப்கனின்‌ இந்துகுஷ்‌ 
மலைப்பகுதியிலிருந்து வந்த ஆரியர்களில்‌ நாம்‌ 
ஆரியர்கள்‌ என இனம்‌ காட்டும்‌ பிராமணர்கள்‌ 
வெறும்‌ 27% மட்டுமே என்பது உண்மை. மீதமுள்ள 73% 
மக்களில்‌ பழங்குடிகளும்‌ அடக்கம்‌ என்பது புதிய 
சேத. செட்டியார்‌ சமூகத்தில்‌ எவ்வளவு ஆரிய ரத்தம்‌ 
இருக்கிறது என இப்புத்தகம்‌ காட்டுறெது. 
செட்டியார்களுக்குப்‌ பொருந்துவது பிற 
சாதிகளுக்கும்‌ பொருந்தும்‌ என்பதே இந்த நூலின்‌ 
அடிநாதம்‌. 


146 


15. "உடல்‌ நலமும்‌ புதிய சிகிச்சை 
முறைகளும்‌" : அறிவியல்‌ நூல்‌ 
அறிமுகம்‌ 


_— பேரா. முனைவர்‌ மு. முத்துவேலு, சென்னை 


இந்த நூலின்‌ ஆசிரியர்‌, அமெரிக்காவின்‌ 
ஓக்லஹோமா மாநில அரசு நிறுவனம்‌ ஒன்றில்‌ திட்ட 
ஆய்வாளராகப்‌ பணி புரிந்தவர்‌. அறிவியல்‌ தமிம்‌ 
நூல்களைத்‌ தொடர்ந்து எழுதி வருகிறார்‌. இவரது 
அறிவியல்‌ துறைப்‌ பின்புலமும்‌ அருந்தமிழ்ப்‌ 
பயிற்சியும்‌ அறிவியல்‌ தமிழ்‌ நூல்களைப்‌ படைப்‌ 
பதில்‌ இவருக்குப்‌ பெரிதும்‌ துணை நிற்கின்றன. 


படைப்பாற்றல்‌ மூளையின்‌ எப்பகுதியில்‌ 
உருவாறெது? என்று தொடங்கி, மரபணு சிகிச்சை 
மூலம்‌ பார்வைக்‌ குறைபாட்டிற்குத்‌ தீர்வு என்பது 
வரை இந்த நூலில்‌ 14 கட்டுரைகள்‌ அடங்கியுள்ளன. 
இவற்றுள்‌ 7 கட்டுரைகள்‌ மனித மூளையின்‌ 
செயல்பாடுகளை விளக்குவதாக உள்ளன. மற்ற ஏழு 
கட்டுரைகளும்‌ உடல்‌ நலம்‌ குறித்தவை. அவை, 
ஆட்டிசம்‌, புரோஸ்டேட்‌ புற்றுநோய்‌, பார்வைக்‌ 
குறைபாடு முதலிய நோய்களுக்கான 
காரணங்களையும்‌ தீர்வுகளையும்‌ விரிவாக 
ஆராய்ந்து தெளிவாக விளக்குகின்றன. 


படைப்பாற்றல்‌ என்பது மூளையின்‌ ஒரு பகுதியோ 
அல்லது ஒரு பக்கமோ செயல்படுவதால்‌ உருவாக்கப்‌ 
படுகிறது என்ற கருத்தினை மறுத்து, இன்று அது 


147 


மூளையின்‌ வெவ்வேறு பகுதிகள்‌ ஒருங்கிணைந்து 
செயலாற்றுவதனால்‌ தான்‌ உருவாறெது என்ற நவீன 
அறிவியல்‌ உண்மையை ஆதாரங்களுடன்‌ 
விளக்குகிறது ஒரு கட்டுரை. இதைப்‌ போலவே 
அன்புடை நெஞ்சம்‌ தாம்‌ கலக்கும்‌ காதல்‌ 
மலர்வதற்கும்‌ காரணம்‌ உள்ளம்‌ என்னும்‌ 
நெஞ்சத்தின்‌ செயல்பாடு என்பதை மாற்றி காதல்‌ 
மலர்வதற்கு மூளையின்‌ செயல்பாடு எத்துணை 
அளவு தேவை என்பதையும்‌ நூலாசிரியர்‌ தகுந்த 
அறிவியல்‌ தரவுகள்‌ கொண்டு மெய்ப்பித்துள்ளார்‌. 
மருத்துவத்துறையில்‌ அண்மைக்‌ காலத்தில்‌ 
வெளிவந்திருக்கும்‌ ஆய்வு முடிவுகளை ஆசிரியர்‌ 
தேடித்‌ இரட்டித்‌ தொகுத்து வழங்கியிருப்பது 
பாராட்டுக்குரியது ஆகும்‌. 


ஆசிரியர்‌ தம்‌ முன்னுரையில்‌, "ஏன்‌? எப்படி? எதனால்‌? 
எதற்காக? போன்ற கேள்விகளைக்‌ கேட்கும்‌ 
ஆர்வமுள்ள குழந்தைகளின்‌ மனநிலையை வளர்ந்த 
பின்பு கைவிட்டு விடுகிறோம்‌. ஆனால்‌ இது போன்று 
தெரிந்து கொள்ளும்‌ ஆர்வம்‌ தான்‌ இன்றைய 
அறிவியல்‌ வளர்ச்சிக்குக்‌ காரணம்‌" என்று 
குறிப்பிடுவதன்‌ மூலம்‌ அறிவியல்‌ வளர்ச்சிக்கு 
கேள்விகள்‌ கேட்டு விடை தேடுவது அடிப்படை 
என்பதை அழுத்தமாகப்‌ பதிவு செய்துள்ளார்‌. 


ஒவ்வொரு கட்டுரையிலும்‌ இடம்பெற்றுள்ள படங்கள்‌ 
கட்டுரையின்‌ கருத்து விளக்கங்கள்‌ எனலாம்‌. எளிய 
மொழி நடைதெளிவான தொடர்‌ அமைப்பு, 
செய்திகளின்‌ நேரடிப்‌ பதிவு ஆகியவை நூலுக்கு 
அணியாக உள்ளன. அறிவியல்‌ தமிழுக்கு ஆக்கம்‌ 
நல்கி வரும்‌ ஆசிரியர்‌ தேமொழி அவர்களுக்கு 
அறிவியல்‌ பூங்கா சார்பில்‌ பாராட்டுக்கள்‌ 
வாழ்த்துக்கள்‌. 


148 


நன்றி: அறிவியல்‌ பூங்கா; மலர்‌: 16 - இதழ்‌: 61; ஜனவரி - 
மார்ச்‌ 2024 


நூல்‌ விவரம்‌: 

உடல்‌ நலமும்‌ புதிய சிகிச்சை முறைகளும்‌ 
ஆசிரியர்‌: முனைவர்‌ ஜோதி எஸ்‌.தேமொழி. 
மொத்தப்‌ பக்கங்கள்‌ : 125 

விலை : ரூ.150/- 

பதிப்பகம்‌ : சந்திரோதயம்‌ பதிப்பகம்‌, மதுரை 625 018 
அலைபேச : 70109 97639. 


149 


16. அறிவியல்‌ மருத்துவமும்‌, அதன்‌ 
விளைவுகளும்‌ பக்க விளைவுகளும்‌. 


_ அருள்‌ மெர்வின்‌ 


மருந்துகளைப்‌ பற்றி படித்திருப்பதாலும்‌, இந்த 
துறையில்‌ அனுபவம்‌ இருப்பதாலும்‌, அதன்‌ 
அறிவியலை நேசித்துப்‌ பணி செய்வதாலும்‌ இந்தப்‌ 
பதிவு. எனக்கு அதிகம்‌ தெரியாத துறைகளைப்‌ பற்றி 
என்றால்‌ கடந்து செல்வது எளிது. அதில்‌ என்ன 
தெரிந்து கொள்வது என்ற ஆர்வம்தான்‌ மேலோங்கி 
இருக்கும்‌. திரும்பத்திரும்ப அடிப்படை அறிவியல்‌ 
புரிதல்‌ இல்லாமல்‌ மருந்துகள்‌ சம்பந்தப்பட்டு 
அறிவியலுக்கு அப்பாற்பட்டு எழுதப்படும்‌ 
கருத்துகளை தப்பித்தவறி வாசித்து விடுவதால்‌, 
பிழைதிருத்தி எழுத இங்கே வாய்ப்பிருப்பதால்‌ ஒரு 
முயற்சி. 


சித்தா, ஆயுர்வேதா போன்ற மருத்துவ வகைகளில்‌ 
பக்கவிளைவுகள்‌ இல்லை என்பது ஒரு மித்‌ (ரர்‌). 
தமிழில்‌ சொல்வதென்றால்‌ கட்டுக்கதை. அது எந்த 
மருத்துவ வகை என்றாலும்‌ ஒரு மருந்திற்கு விளைவு 
என்று ஒன்று இருந்தால்‌ பக்கவிளைவுகள்‌ இருக்கும்‌. 
ஒரு மருந்திற்குப்‌ பக்க விளைவு இல்லையென்று 
யாராவது சொல்கிறார்கள்‌ என்றால்‌ அதற்கு இரண்டு 
காரணங்கள்தான்‌ உண்டு. 


ஒன்று, அந்த மருந்திற்கு குறிப்பிடத்தக்க எந்த 
விளைவும்‌ இல்லை. அதற்கு எந்த நோயையும்‌ 
குணப்படுத்தும்‌ வீரியம்‌ இல்லை. அதனால்‌ எந்த 
பக்கவிளைவையும்‌ உருவாக்கும்‌ வீரியமுமில்லை. 


150 


பரவலான விளைவுகள்‌ இருக்கலாம்‌. மொத்தத்தில்‌ 
அந்த மருந்து ஒரு டுபாக்கூர்‌. ஆங்கிலத்தில்‌ 95 00௦0 ௮5 
placebo என்பார்கள்‌ (ஓlace௦-வால்‌ குணமாவதும்‌ 
ஆண்டவரை வேண்டிக்‌ குணமாவது போலச்‌ 
சிலருக்கு நடக்கும்‌. இதுவும்‌ அறிவியல்‌ உண்மை. 
அதனால்‌ எல்லா மருத்துவ ஆராய்ச்சியிலும்‌ இந்த 
Placebo கொடுத்து அதன்‌ விளைவுகளைப்‌ புள்ளியில்‌ 
அடிப்படையில்‌ கழிப்பார்கள்‌.) 


இரண்வாவக! அந்த மருந்து ஏதாவது வியாதியைக்‌ 
குணமாக்கும்‌ பட்சத்தில்‌ அதற்குப்‌ பக்கவிளைவுகள்‌ 
இல்லையென்றால்‌ அப்படிச்‌ சொல்வது டுபாக்கூர்‌. 
அதன்‌ பக்கவிளைவுகளை முறையாக ஆராய்ந்து 


151 


ஆவணப்படுத்தவில்லை என்று அர்த்தம்‌. விழலுக்கு 
இறைக்கும்‌ நீர்‌ போல இதை ஏன்‌ என்றும்‌ 
சொல்கிறேன்‌. 


மனித உடலுக்குள்‌ மருந்துகள்‌ வேலை செய்ய 
வேண்டுமென்றால்‌ அந்த மருந்திலுள்ள (எந்த 
மருத்துவ முறையாக இருந்தாலும்‌ சரி) மூலக்கூறுகள்‌ 
நம்‌ உடலிலுள்ள அந்த வியாதி சம்பந்தப்பட்ட 
புரோட்டீன்களில்‌ பூட்டில்‌ சாவி பொருந்துவது போலப்‌ 
பொருந்த வேண்டும்‌. இதை molecular docking 
என்பார்கள்‌. வெளியே இருந்து வந்த அந்த 
மூலக்கூறுகள்‌ படகு கரையில்‌ கட்டப்படுவது போல 
நம்‌ உடலிலுள்ள குறிப்பிட்ட புரோட்டீன்களுடன்‌ 
கட்டப்பட வேண்டும்‌. எத்தகைய புரோட்டீன்களுடன்‌ 
அந்த மருந்திலுள்ள மூலக்கூறுகள்‌ கட்டப்படுகிறது 
என்பதைப்‌ பொறுத்து அது குணமாக்கும்‌ வியாதிகள்‌ 
அமையும்‌. இது நடக்காவிட்டால்‌ நல்ல விளைவோ, 
பக்க விளைவோ எதுவுமே நடக்காது. உடலுக்கு 
உள்ளே வந்த மருந்து அப்படியே டூர்‌ அடித்துவிட்டு 
மூத்திரத்திலோ, மலத்திலோ வெளியே போய்விட 
வேண்டியதுதான்‌. உதாரணமாக பச்சைக்கீரைகளை 
முழு உணவாகச்‌ சாப்பிட்டால்‌ மலமும்‌ பச்சை 
பச்சையாகப்‌ போகும்‌. ஏன்‌ என்றால்‌ அதில்‌ 
பெருமளவு இருக்கும்‌ பச்சையம்‌ என்ற 
செல்லுலோஸைச்‌ சிதைத்து இரத்தத்திற்குள்‌ அனுப்ப 
புரோட்டீன்கள்‌ மனித செரிமான மண்டலத்தில்‌ 
கிடையாது. அந்த கீரைக்குள்‌ இருக்கும்‌ வெகுசில 
மூலக்கூறுகளே புரோட்டீன்களால்‌ ஒட்டப்பட்டு 
சிதைக்கப்படும்‌ இரத்தத்தால்‌ உறிஞ்சப்பட்டு உள்ளே 
சென்று ஏதாவது வேலை இருந்தால்‌ செய்யும்‌. இது 
ஆறாங்கிளாஸ்‌ அறிவியல்‌ என்பதால்‌ இந்த கீரை 
உதாரணத்தைக்‌ கொடுத்திருக்கிறேன்‌. இதேபோல்‌ 
உடலால்‌ உறிஞ்சப்படக்கூடிய, உறிஞ்சப்பட இயலாத 


152 


லட்சக்கணக்கான மூலக்கூறு வகைகள்‌ சாதாரண 
உணவிலேயே உள்ளன. மருந்துகளைப்‌ 
பொருத்தவரை இது மிக முக்கெம்‌. அதிலும்‌ அந்த 
மூலக்கூறுகள்‌ கொழுப்பில்‌ கரையுமா, நீரில்‌ 
கரையுமா, அவற்றின்‌ பகுப்பு என்ன என்று பல 
காரணிகள்‌ அவை இரத்த ஓஒட்டத்திற்குள்‌ செல்வதை 
நிர்ணயிக்க உள்ளன. 


அப்படி இரத்த ஓட்டத்தில்‌ மருந்திலுள்ள அந்த 
மூலக்கூறுகள்‌ கலந்தபின்னும்‌ நேரடியாக அவை 
வேலை செய்ய வேண்டிய இடத்திற்குச்‌ 
செல்லமுடியாது. இரத்தத்திலுள்ள புரோட்டீன்கள்‌ 
உடனே வந்து அவற்றை உடைக்கும்‌. உடைத்து 
எவ்வளவு சீக்கிரமாக அவற்றை வெளியே அனுப்ப 
வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம்‌ அனுப்பவேண்டிய 
வகையில்‌ அந்த மூலக்கூறுகளின்‌ கட்டமைப்பை 
மாற்றும்‌. சிறுநீரில்‌ அவை எளிதாகக்‌ கரையும்‌ 
வகையில்‌ மாற்றும்‌. மருந்திலிருந்து உடலுக்குள்‌ 
நுழையும்‌ மூலக்கூறு வேறு, அதை நம்‌ இரத்தம்‌ 
மாற்றுவது வேறு. பல மருந்துகளில்‌ இந்த 
மாற்றப்பட்ட மூலக்கூறுகள்தான்‌ மருந்துகளின்‌ 
வேலையைச்‌ செய்யும்‌. உதாரணமாக, வேப்ப இலை 
ஜூஸ்‌, அருகம்புல்‌ ஜூஸ்‌ குடித்தால்‌ அதிலிருந்து 
இரத்தத்திற்குள்‌ செல்லும்‌ மூலக்கூறுகளில்‌ பல 
இரத்தத்தால்‌ உடனே உருமாற்றப்பட்டுவிடும்‌. இந்த 
உருமாறிய மூலக்கூறுகள்‌ உடலுக்குள்‌ ஏதாவது 
வேலை செய்யும்‌. அந்த இலைகளில்‌ இந்த 
மூலக்கூறுகள்‌ இருக்காது. அவற்றை வைத்துக்‌ 
கொண்டு நம்‌ இரத்தத்தால்‌ உருவாக்கப்படும்‌ புதிய 
மூலக்கூறுகள்‌ உடலுக்குள்‌ வேலை செய்யும்‌. சில 
மருந்துகளில்‌ இந்த உருமாற்றும்‌ வேலையை நம்‌ 
செரிமானக்‌ குழாய்களிலுள்ள நுண்ணுயிரிகள்‌ 
செய்யும்‌. கற்றாழை ஜூஸ்‌ உடலில்‌ எப்படி வேலை 


153 


செய்கிறது என்றால்‌ குடலிலுள்ள பூஞ்சைகளிலுள்ள 
புரோட்டீன்கள்‌ கற்றாழையிலுள்ள அலாயின்‌' என்ற 


மூலக்கூற்றுடன்‌ இன்னொரு மூலக்கூறைக்‌ 
கட்டிவிடும்‌. இந்த பூஞ்சையினால்‌ பிரசவமான 
புதிதாகப்பிறந்த மூலக்கூறு மலமிளக்கி 


வேலையைக்‌ குடல்‌ புரோட்டீன்களுடன்‌ சேர்ந்து 
துரிதப்படுத்தும்‌. இந்த பூஞ்சை நம்‌ குடலில்‌ 
இயற்கையாக வளர்ந்திருக்கவில்லையென்றால்‌ 
கற்றாழையால்‌ மலமிளக்கும்‌ வேலையைச்‌ செய்ய 
முடியாது. 


இதையெல்லாம்‌ ஏன்‌ சொல்கிறேன்‌ என்றால்‌ 
பக்கவிளைவுகள்‌ பற்றிப்‌ புரிந்து கொள்ள உடலுக்குள்‌ 
செல்லும்‌ மருந்துகளை எந்த மருத்துவமாக 
இருந்தாலும்‌) நம்‌ உடல்‌ என்ன செய்நறெது என்ற 
சிக்கலான, இன்று அறிவியலால்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்ட பாதைவழிகள்‌ (ல்ல 
பற்றிய அடிப்படைகள்‌ அவசியம்‌. இது ஒரு பாதிதான்‌. 
அடுத்தபாதி இந்த மூலக்கூறுகள்‌ இரத்தத்தில்‌ புகுந்து 
உடலை என்ன செய்கின்றன என்பது. 


நாம்‌ சாப்பிடும்‌ இற்த மருந்திலுள்ள மூலக்கூறுகள்‌ 
சில அப்படியே ரத்தத்திலும்‌, பல ரத்தத்தால்‌ 
உருமாற்றப்பட்டும்‌ இரத்தத்தில்‌ சுற்றும்‌. நம்‌ இரத்தம்‌ 
உத்தேசமாக ஒரு நிமிடத்தில்‌ உடலை முழுவதும்‌ 
சுற்றிவரும்‌. அதாவது இரத்தில்‌ கலந்த மருந்திலுள்ள 
சித்த, ஆயுர்வேத, அலோபதி . . . எந்த மருத்துவமுறை 
மருந்தாக இருந்தாலும்‌) மூலக்கூறுகளும்‌ 
இரத்தத்துடன்‌ சேர்ந்து உடலில்‌ சுற்றும்‌. அவற்றின்‌ 
மூலக்கூறு அமைப்பில்‌ பொருந்தக்கூடிய வகையில்‌ 
புரோட்டீன்‌ ஏதாவது போகும்‌ வழிகளிலுள்ள 
செல்களில்‌ தென்பட்டால்‌ அவற்றில்‌ 
ஒட்டிக்கொள்ளும்‌. உதாரணமாக, இன்சுலினைச்‌ 


154 


சுரக்கச்செய்யும்‌ புரோட்டீனுடன்‌ இப்படி 
மருந்திலிருந்து நுழைந்த, அல்லது உருமாற்றப்பட்ட 
ஒரு மூலக்கூறு பொருந்தி ஒட்டிக்‌ கொள்இறது என்று 
வைத்துக்‌ கொள்வோம்‌. இப்போது அது எந்த 
வகையில்‌ பொருந்தியிருக்கிெறது என்பதைப்‌ 
பொருத்து அதன்‌ விளைவு இருக்கும்‌. ஒருவகைப்‌ 
பொருந்தல்‌ அந்த புரோட்டீனை அதிக இன்சுலீனைச்‌ 
சுரக்கச்‌ செய்யும்‌. இன்னொரு வகைப்பொருந்தல்‌ 
அந்த புரோட்டீன்‌ இன்சுலீனைச்‌ சுரப்பதை 
நிறுத்திவிடும்‌. அதாவது ஒரு பைப்பை அடைப்பது, 
அல்லது திறந்துவிடுவது போல. இது அதில்‌ 
பொருந்தும்‌ மூலக்கூற்றின்‌ கட்டமைப்பைப்‌ 
பொறுத்தது. (ஆல்கஹால்‌ மூளைக்குள்‌ சென்றால்‌ 
டோப்பமினைச்‌ சுரக்கும்‌ புரோட்டீன்‌ பைப்புகளைத்‌ 
திறந்துவிடும்‌. சர்க்கரையைச்‌ சாப்பிட்டாலும்‌ இதே 
பைப்பு திறப்பு மூளையில்‌ நடக்கும்‌. கொஞ்சம்‌ 
குறைந்த அளவில்‌ நடக்கும்‌. அந்த டோப்பமின்‌ 
இன்னும்‌ சில பைப்புகளைத்‌ திறந்து நம்மை 
ஹையாக்கும்‌.) 


இப்போது இதில்‌ ஒரு சிக்கல்‌ இருக்கிறது. நம்‌ உடலில்‌ 
ஒரே மாதிரி புரோட்டீன்கள்‌ பல வேலைகளைச்‌ 
செய்யும்‌. உதாரணமாக, ஒரு புரோட்டீன்‌ 
கணையத்தில்‌ இன்சுலீனைச்‌ சுரக்க உதவிசெய்தால்‌ 
அதே புரோட்டீன்‌ மூளையில்‌ ரத்த அழுத்தத்தைக்‌ 
கூட்டக்‌ குறைக்கும்‌ வேலையையும்‌ செய்யலாம்‌. 
ஆனால்‌ இந்த மருந்துகளால்‌ உடலுக்குள்‌ நுழையும்‌ 
மூலக்கூறுகளுக்கு (எந்த மருத்துவமுறை மருந்தாக 
இருந்தாலும்‌ அவை பொருந்தும்‌ வகையில்‌ 
புரோட்டீன்‌ எங்கெல்லாம்‌ உள்ளதோ அங்கெல்லாம்‌ 
பொருந்திவிடும்‌. அவை ஒன்றும்‌ ஆறறிவு படைத்த 
உயிரினங்கள்‌ அல்ல. கார்பன்‌, ஹைட்ரஜன்‌, 
ஆக்ஸிஜன்‌, நைட்ரஜன்‌ எல்லாம்‌ பிணைந்த 


155 


கெமிக்கல்‌ மூலக்கூறுகள்‌. வேதியியல்‌, இயற்பியல்‌ 
விதிகளின்‌ படி பொருந்திவிடும்‌. அதனால்‌ என்ன 
ஆகும்‌? கணையத்தில்‌ இன்சுலீனைச்‌ சுரக்க 
வைக்கும்‌ அதே நேரத்தில்‌ தலையில்‌ லேசாகத்‌ 
தலைவலியையும்‌ உருவாக்கலாம்‌. இன்சுலின்‌ சுரந்து 


சர்க்கரை குறைவது விளைவு என்றால்‌, 
தலைவலிப்பது பக்க விளைவு என்று நாம்‌ பெயர்‌ 
வைப்போம்‌. இரண்டுமே விளைவுகள்தான்‌. 


இரண்டின்‌ வீரியமும்‌ அவை எந்த அளவுக்கு 
அங்குள்ள புரோட்டீன்களில்‌ பொருந்துகிறது 
என்பதை, அந்த உடலில்‌ அந்த புரோட்டீன்கள்‌ எந்த 
அளவுக்கு அந்த பகுதிகளில்‌ செரிந்திருக்கிறது 
என்பதையெல்லாம்‌ பொறுத்தது. 


இதெல்லாம்‌ அடிப்படை அறிவியல்‌. எந்த மருத்துவ 
மருந்தைச்‌ சாப்பிட்டாலும்‌ அவற்றிற்கும்‌, உடலுக்கும்‌ 
நடக்கும்‌ காதல்‌, மோதல்‌ எல்லாம்‌ இப்படிப்பட்ட 
பாதைவழிகளில்தான்‌ நடக்கும்‌. மருந்தின்‌ 
மூலக்கூறுகள்‌ உடலின்‌ புரோட்டீன்களில்‌ 
பொருந்துவது ஒரு ஈ௦-5020146 binding என்பார்கள்‌. 
அந்த மூலக்கூறுகளுக்குத்‌ தெரியாது அந்த 
புரோட்டீன்‌ இரைப்பையில்‌ இருக்கிறதா, மூளையில்‌ 
இருக்கிறதா, சிறுநீரகத்தில்‌ இருக்கிறதா, கல்லீரலில்‌ 
இருக்கிறதா என்று. எங்கெங்கெல்லாம்‌ 
பொருந்துகிறதோ அங்கெல்லாம்‌ பொருந்தி 
அதற்கேற்ற விளைவுகளை ஏற்படுத்தும்‌. அவை நல்ல 
விளைவுகளை ஏற்படுத்தும்‌ இடங்களில்‌ வியாதி 
குணமாகும்‌. மற்ற இடங்களில்‌ பக்கவிளைவுகளை 
ஏற்படுத்தும்‌. (இன்றைய நவீன மருத்துவத்தின்‌ பல 
ஆராய்ச்சிகள்‌ அவற்றின்‌ டார்கெட்டுக்கு மட்டும்‌ 
இந்த மூலக்கூறுகளைப்‌ பிரித்து அனுப்புவது எப்படி 
என்பது.) 


156 


பாரசிட்டமாலை எடுத்துக்‌ கொண்டால்‌ அதில்‌ 
இருக்கும்‌ ஓரே செயல்படும்‌ மூலக்கூறு 
பாரசிட்டமால்‌ மட்டும்தான்‌. ஏனென்றால்‌ அதை 
மாத்திரைக்குள்‌ வைத்தது நாம்தான்‌. அதனால்‌ அந்த 
பாரசிட்டமால்‌ என்னவெல்லாம்‌ இரத்தத்தால்‌ 
உருமாற்றப்படும்‌, அவை எந்தெந்த புரோட்டீன்களில்‌ 
உடலில்‌ எங்கெல்லாம்‌ பொருந்தும்‌, என்னென்ன 
விளைவுகளை ஏற்படுத்தும்‌ என்று எல்லாம்‌ தெரியும்‌. 
அவற்றை ஆராய்ந்து, அதைச்‌ சாப்பிட்டவர்களின்‌ 
தரவுகளைச்‌ சேர்த்து என்னென்ன விளைவுகள்‌, 
எத்தனை சதவீதம்‌ அந்த விளைவுகளுக்கான 
சாத்தியக்கூறுகள்‌ எல்லாம்‌ 
பட்டியலிட்டுவிடுவார்கள்‌. இதுவரை 
கண்டுபிடிக்கப்படாத புதிய ஒரு புரோட்டீனில்‌ 
பொருந்துவது கண்டுபிடிக்கப்பட்டால்‌ அதையும்‌ 
உஷாராக இருக்கச்‌ சொல்லிச்‌ சேர்த்துவிடுவார்கள்‌. 
இது அறிவியல்‌. 


இதில்‌ சித்தா, ஆயுர்வேதா மருத்துவத்தில்‌ உள்ள 
பிரச்சனை என்னவென்றால்‌ இந்த மருந்துகளால்‌ 
ஏகப்பட்ட மூலக்கூறுகள்‌ உடலுக்குள்‌ நுழையும்‌. ஒரு 
வேப்பிலை ஜூஸ்‌ குடித்தால்‌ உடலுக்குள்‌ 
குறைந்தபட்சம்‌ உடலில்‌ ஏதாவது ஒரு வேலையைச்‌ 
செய்யக்கூடிய பத்து, பதினைந்து மூலக்கூறுகள்‌ 
நுழையும்‌. (ஒழுங்காகக்‌ கழுவாமல்‌ ஜூஸ்‌ போட்டால்‌ 
பாக்டீரியாக்களும்‌ நுழையும்‌.) எது எது எத்திசைக்குப்‌ 
போடறது என்ன விளைவுகளை, எந்த அளவுகளில்‌ 
ஏற்படுத்துகிறது என்பதெல்லாம்‌ இன்னும்‌ 
முழுமையாகக்‌ கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால்‌ 
எளிதாக அவற்றிற்கு எந்த பக்கவிளைவுகளும்‌ 
இல்லை என்று சொல்லிவிடலாம்‌. அது வயிற்றுப்‌ 
பூச்சியைக்‌ கொல்லும்‌, ஆன்டி ஆக்ஸிடன்டை 
அதிகப்படுத்தும்‌ போன்ற அதில்‌ அதிகமுள்ள 


157 


மூலக்கூறுகள்‌ பெரிதாக எல்லோருக்கும்‌ 
வெளிப்படும்‌ விளைவுகளை வைத்து அதன்‌ 


உபயோகத்தைத்‌ தீர்மானித்துவிடுகிறார்கள்‌. 
தூற்றுவதற்கில்லை. ஆனால்‌ பக்கவிளைவுகள்‌ பற்றி 
நவீன மருத்துவ மருந்துகள்‌ அளவுக்கு 
ஆராயப்படவில்லை என்பதுதான்‌ உண்மை. 


பக்கவிளைவுகள்‌ சிறிய அளவில்‌ பலருக்கு, அல்லது 
பெரிய அளவில்‌ சிலருக்கு ஏற்படுபவை. 


இவற்றை நுட்பமாக ஆராய்ந்து, அவற்றிற்கான 
அறிவியல்‌ பூர்வமான ட்ரையல்கள்‌ செய்து 
அலசினாலேயொழிய பட்டியலிட முடியாது. அல்லது 
அவற்றைச்‌ சாப்பிட்ட எல்லோரிடமும்‌ கேட்டு 
உங்களுக்கு என்னவெல்லாம்‌ ஆனது என்று 
தரவுகளைச்‌ சேர்த்து, ஆவணப்படுத்தி புள்ளியியல்‌ 
அடிப்படையில்‌ ஆராய்ந்து அவற்றின்‌ noice 
போன்றவற்றை ஒழித்து, 5ரஏா-களைக்‌ கண்டுபிடித்து 
(புள்ளியியல்‌ படித்தவர்களுக்கு நான்‌ என்ன 
சொல்கிறேன்‌ என்று தெரியும்‌) ஆயிரத்தில்‌ 
ஒருவருக்கு என்ன ஆனது, லட்சத்தில்‌ ஒருவருக்கு 
என்ன ஆனது என்றெல்லாம்‌ பட்டியலிட வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ இந்த பக்கவிளைவுகள்‌ பற்றிய 
உண்மை நிலவரம்‌ தெரியும்‌. இதெல்லாம்‌ நவீன 
மருத்துவ மருந்துகளுக்கு கட்டாயம்‌ செய்து 
பட்டியலிட வேண்டும்‌. அதனால்‌ இது மிகவும்‌ 
வெளிப்படையாக, பொதுவெளியில்‌ இருக்கிறது. 
ஏதாவது புதிதாகத்‌ தரவுகள்‌ வெளிவந்தால்‌ உடனே 
ஆராய்ந்து தரவுகள்‌ உண்மையென்றால்‌ 
ஒத்துக்கொள்ள வேண்டும்‌. இல்லையென்றால்‌ கேஸ்‌ 
போட்டுவிடுவார்கள்‌. 


இந்த கட்டுப்பாடுகளிலிருந்து மரபு மருத்துவ 
வகைகள்‌ வெகு தூரத்தில்‌ இருக்கின்றன. 


158 


இந்திய அரசு கடந்த சில வருடங்களில்‌ ஆயுர்வேதா, 
சித்தா, யுனானி போன்ற மருந்துகளின்‌ பக்க 
விளைவுகளைக்‌ கண்டுபிடிக்க  ஓharmacovigilance 
போர்ட்டல்‌ ஒன்றை ஆயுஷ்‌ அமைச்சகத்தின்‌ கழ்‌ 
நிறுவியிருப்பது பாராட்டுக்குரியது. அறிவியலின்‌ கீழ்‌ 
இவற்றைத்‌ தீவிரமாகக்‌ கொண்டுவந்தால்தான்‌ 
நன்மை, தீமைகள்‌ எல்லாம்‌ வெளிப்படையாக வரும்‌. 
அவைதான்‌ இத்தகைய மருத்துவங்களை 
உலகளவில்‌ எடுத்துச்‌ செல்ல உதவும்‌. போடுற 
போக்கில்‌ பக்கவிளைவுகள்‌ இல்லையென்றால்‌ 
சொல்கிறவர்‌ கடவுளாகவே இருந்தாலும்‌ அவர்‌ 
அதைத்‌ தரவுகள்‌, ஆராய்ச்சிகள்‌ அடிப்படையில்‌ 
பலப்படுத்தியிருக்க வேண்டும்‌. இல்லையென்றால்‌ 
அவர்‌ கொடுக்கும்‌ மருந்தை மட்டுமல்ல, அவரையும்‌ 
சேர்த்து மேலேயும்‌ கழேயும்தான்‌ பார்ப்பார்கள்‌. 


உடற்கூறியல்‌, மருந்தியல்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்ள 
மிக நல்ல எளிமையான புத்தகங்கள்‌ உள்ளன. 
Lippincott Illustrated Reviews: Pharmacology பாடப்புத்தகம்‌ 
என்றாலும்‌ முதலில்‌ ஆரம்பிப்பவர்களுக்கு மிக 
அருமையான புத்தகம்‌. இல்லை நவீன 
மருத்துவத்தைத்‌ திட்டியே தரவேண்டும்‌ என்றால்‌ 8 
Goldacre போன்றவர்கள்‌ எழுதிய விமர்சனப்‌ 
புத்தகங்களை வாசிக்கவும்‌. அவை நவீன 
மருத்துவத்தின்‌ குறைகளை அறிவியல்பூர்வமாக 
விவாதிக்கவாவது உதவும்‌. 


159 


17. அஞ்சல்‌ ஒரு திருப்புமுனை 


_- மணி மு. மணிவண்ணன்‌ 


“நீ பசியாய்‌ இருந்தாய்‌. நான்‌ உன்‌ பசி தீர்த்தேன்‌.” 

“நீ தாகமாய்‌ இருந்தாய்‌. நான்‌ உனக்குத்‌ தண்ணீர்‌ 
தந்தேன்‌.” 

"நீ வருத்தப்பட்டுப்‌ பாரம்‌ சுமந்தாய்‌. நான்‌ உன்‌ 
சுமையை இறக்கி வைத்தேன்‌.” 

“நீ தனிமையில்‌ தவித்தாய்‌. நான்‌ உன்னைத்‌ 
தோழர்களோடு இணைத்தேன்‌.” 

"நீ எண்ணங்களோடு சிறையில்‌ இருந்தாய்‌. நான்‌ 
உனக்குச்‌ சிறகுகள்‌ தந்தேன்‌.” 


இந்த ஆறுதல்‌ சொற்கள்‌ கடவுளிடமிருந்து 
மனிதனுக்கு வந்தவை மட்டுமல்ல. என்‌ வாழ்வில்‌ ஒரு 
திருப்புமுனையாக வந்த ஒரு மென்பொருள்‌ எனக்கு 
அளித்த உறுதிகளும்தான்‌. 


இருபத்தைந்தாண்டுகளுக்கு முன்னர்‌, இணையம்‌ 
என்ற விந்தையுலகம்‌, பல்கலை ஆய்வாளர்களிடமும்‌, 
மாணவர்களிடமும்‌, தகவல்‌ தொழில்நுட்ப 
முனைவோர்களிடமும்‌ மட்டுமே இருந்த காலம்‌. 
அமெரிக்காவில்‌ பட்ட மேற்படிப்புக்குப்‌ பின்னர்‌ 
வேலையில்‌ சேர்ந்து சல ஆண்டுகள்‌ கழித்து, 
இணையத்தின்‌ தொழில்நுட்ப வேலையோடு கூடவே, 
அதில்‌ தகவல்‌ தொடர்புக்கான செயலிகளோடு 
விளையாடிக்‌ கொண்டிருந்த நேரம்‌. என்னுடன்‌ 
வேலைபார்த்தவர்களில்‌ ஒருவரும்‌ இந்தியரில்லை. 
என்‌ வீட்டின்‌ அருகே ஒரே ஒரு தமிழ்க்குடும்பம்‌ 


160 


மட்டுமே இருந்தது. தமிழர்களைப்‌ பார்ப்பதரிது. 
தமிழர்களோடு பேசுவதும்‌ அரிது என்று தவித்‌இருந்த 
காலம்‌. 


தமிழகத்தை அழைத்துத்‌ தொலைபேசியில்‌ 
பேசலாம்‌ என்றால்‌, அந்தக்‌ காலத்தில்‌ ஒரு 
நிமிடத்துக்கு $350 செலவாகும்‌. அப்படியே 
அழைத்தாலும்‌, வீட்டில்‌ தொலைபேசி இல்லை. 
தமிழகத்தில்‌ பக்கத்து வீட்டுக்காரரை அழைத்து, 
நான்‌ இன்னும்‌ பத்து நிமிடம்‌ கழித்துக்‌ 
கூப்பிடுகிறேன்‌ என்று அப்பா, அம்மாவிடம்‌ சொல்ல 
முடியுமா என்று கெஞ்ச வேண்டியிருந்த காலம்‌. 
அப்படி அழைத்த பின்னால்‌, தந்தியடிக்கும்‌ 
வேகத்தில்‌ மூன்று நிமிடத்துக்குள்‌, அப்பா, அம்மா, 
தம்பி, தங்கையர்‌ எல்லோரிடமும்‌ பேசி, நலம்‌ 
விசாரித்து, அவர்களுக்கு வேறு என்ன தேவை என்று 
கேட்டுப்‌ பேச்சைப்‌ பத்து வெள்ளி செலவுக்குள்‌ 
முடிப்பதே ஒரு மாபெரும்‌ வெற்றியாக இருந்த காலம்‌. 
தமிழ்‌ உணவு சாப்பிடுவதற்காகவும்‌, தமிழை 
மற்றவர்கள்‌ பேசுவதைக்‌ கேட்பதற்காகவும்‌ 200 
மைல்‌ தொலைவு வண்டியை ஓட்டிக்‌ கொண்டு 
மாலிபு பெருமாள்‌ கோவிலுக்குப்‌ போன காலம்‌. 


ஆமாம்‌. நான்‌ பசியாய்‌ இருந்தேன்‌. 

ஆமாம்‌. நான்‌ தாகமாய்‌ இருந்தேன்‌. 

ஆமாம்‌. நான்‌ வருத்தங்களைச்‌ சுமந்து 
கொண்டிருந்தேன்‌. 

ஆமாம்‌. நான்‌ தனிமையில்‌ தத்தளித்திருந்தேன்‌. 
ஆமாம்‌. என்‌ எண்ணங்களோடு தமிழ்‌ வானிலே 
பறக்க முடியாமல்‌ சிறையில்‌ இருந்தேன்‌. 


அப்போதுதான்‌ எனக்கு இணையத்தில்‌ 
soc.culture.indian,  soc.culture.tamil,  alt.culture.tamil என்ற 


161 


குழுமங்களின்‌ அறிமுகம்‌ இடைத்தது. 
அமெரிக்காவிலும்‌, கனடாவிலும்‌ 
பல்கலைக்கழகங்களில்‌ இருந்த தமிழர்களின்‌ 
அறிமுகம்‌ இடைத்தது. அவர்களோடு இணையம்‌ 
ஊடாக தமிழ்‌ பற்றி, தமிழகம்‌ பற்றி, ஒளிமயமான 
வருங்காலம்‌ பற்றி உரையாட முடிந்தது. 
ஆங்கிலத்தில்‌. ஆமாம்‌. அப்போது இணையத்தில்‌ 
தமிழ்‌ இல்லை. கணினியில்‌ தமிழ்‌ 
வரத்தொடங்கியிருந்த காலம்‌. அதற்கே 
தட்டுத்தடுமாறிக்‌ கொண்டிருந்தோம்‌. மாக்கிண்டாசு 
கணினியில்‌ ஆங்கிலத்தின்‌ எழுத்துருக்கள்‌ அச்சின்‌ 
தரத்துக்குத்‌ திரையில்‌ ஒளிர்ந்து படைப்புலகை 
மாற்றிக்‌ கொண்டிருந்த காலம்‌. வெகு வேகமாக 
வளர்ந்து கொண்டிருந்த தொழில்நுட்பங்களில்‌ 
விளிம்புகளில்‌ நின்று கொண்டு எங்கே தமிழ்‌ என்று 
நாங்கள்‌ வியந்து கொண்டிருந்த காலம்‌. 


1995ம்‌ ஆண்டு என்று நினைவு. அப்போதுதான்‌ 
வாராது வந்த மாமணி போல்‌  5௦.ப/£பா.£௮ா 
இணையக்‌ குழுமத்தில்‌ வந்தது ஓர்‌ அறிவிப்பு. 
ஆசுத்திரேலியாவிலிருந்த பாலா பிள்ளை, 
சிங்கப்பூரில்‌ இருந்த முத்து நெடுமாறன்‌ என்ற 
இரண்டு மலேசியத்‌ தமிழர்கள்‌ ஒரு புது யுகத்தைத்‌ 
தோற்றுவித்தார்கள்‌. தமிழ்‌.நெட்‌ ோராஸ்‌ என்ற 
வலைத்தளத்தில்‌ உலகெங்குமுள்ள தமிழர்கள்‌ 
ஒருவரோடொருவர்‌ தமிழில்‌ மின்னஞ்சல்கள்‌ 
பரிமாறிக்‌ கொள்ள வசதியிருக்கிறது. 
மைக்ரோசாப்ட்‌ விண்டோசு கணினிகள்‌, 
மாக்கிண்டாசு கணினிகள்‌, சன்‌ சோலாரிசு 
கணினிகள்‌, என்று பரவலாகப்‌ புழக்கத்திலிருந்த 
கணினிகளிலிருந்து அதே போன்ற ஏனைய 
கணினிகளுக்கு த்‌ தமிழில்‌ மின்னஞ்சல்களை 
அனுப்ப விலையற்ற மென்பொருள்‌ வசதியுடன்‌ 


162 


கூடிய செயலியான முரசு அஞ்சல்‌ என்ற செயலியை 
அறிவித்தார்கள்‌. 


தமிழ்‌ இணைய வரலாற்றின்‌ முதல்‌ பக்கம்‌ 
அப்போதுதான்‌ தொடங்கியது. இந்தக்‌ கட்டுரையில்‌ 
நான்‌ புழங்கிமிருக்கும்‌ கணினி, இணையம்‌, 
மின்னஞ்சல்‌, எழுத்துரு, மடலாடற்குழு போன்ற பல 
கலைச்சொற்கள்‌ அப்போது இல்லை. ஆனால்‌, 
முதன்முறையாக உலகெங்கும்‌ வாழ்ந்த 
தமிழர்களோடு தமிழில்‌ உரையாட முடிந்தது. 
அரட்டை அடிக்க முடிந்தது. அரசியலை அலச 
முடிந்தது. சமயச்‌ சிந்தனைகளைப்‌ பதிர்ந்து கொள்ள 
முடிந்தது. திரைப்படங்களைப்‌ பற்றிக்‌ கேட்டுத்‌ 
தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால்‌ இணையத்‌ 
தொடர்பு பரவலாகுவதற்கும்‌, மலிவு விலையில்‌ 
கிடைப்பதற்கும்‌ முற்பட்ட காலம்‌. இந்தியாவில்‌, 


தமிழகத்தில்‌ கணினிகளும்‌, இணையமும்‌ 
கூடுதலான விலையில்‌, தொழில்நுட்பத்தின்‌ 
கூர்விளிம்பில்‌ இருந்தவர்களுக்கு மட்டுமே 


கிடைத்திருந்த காலம்‌. 


ஆனால்‌, வட அமெரிக்காவிலும்‌, ஐரோப்பாவிலும்‌, 
ஆசுத்திரேலியாவிலும்‌, ஆசியாவிலும்‌ வளர்ந்த 
நாடுகளில்‌ இணையம்‌ பரவிக்‌ கொண்டிருந்த காலம்‌. 
இது எனக்கு ஒரு புது அனுபவம்‌. முன்‌ பின்‌ 
பார்த்திராத நாடுகளில்‌ வாழ்ந்த முன்‌ பின்‌ தெரியாத 
தமிழர்களோடு நம்‌ வீட்டில்‌ வாழ்பவர்கள்‌ போலப்‌ 
பேசிக்‌ கொண்டிருந்தோம்‌. குவலயம்‌ ஒரு குடும்பம்‌ 
என்பார்கள்‌. அது இணையக்‌ குடும்பமாக மொட்டு 
விட்டுக்‌ கொண்டிருந்தது. 


எந்த ஒரு கருவியும்‌, எந்த ஒரு தொழில்நுட்பமும்‌, 
புதிதாகக்‌ கற்றுக்‌ கொள்ளும்போது 


163 


மிரட்டலாகத்தான்‌ இருக்கும்‌. அதுலும்‌ புதிய புதிய 
கலைச்சொற்கள்‌ ஓர்‌ அந்நிய மொழியில்‌ 
இருக்கும்போது அவை நம்மை அடக்கி ஆண்டு 
கொண்டிருக்கும்‌ பூதங்களாகத்‌ தெரியும்‌. ஆனால்‌ 
அவற்றின்‌ தன்மையைப்‌ புரிந்து கொண்டு நாம்‌ 
அவற்றுக்கு நம்‌ மொழியில்‌ பெயரிட்டு 
அழைக்கும்போது அந்தப்‌ பூதங்கள்‌ 
பூனைக்குட்டிகளாகி நம்‌ மடியில்‌ விளையாடத்‌ 
தொடங்கிவிடும்‌. 


அப்படித்தான்‌ அந்த முதல்‌ குவலயத்‌ தமிழ்க்‌ 
குடும்பம்‌ பூதம்போல்‌ மிரட்டிக்‌ கொண்டிருந்த 
இண்டர்நெட்டையும்‌, கம்ப்யூட்டரையும்‌, ஈ- 
மெயிலையும்‌, மெயிலிங்‌ லிசுட்டையும்‌, 
ஃபாண்ட்டுகளையும்‌, புரிந்து கொண்டு அவற்றுக்கு 
இணையம்‌, கணினி, மின்னஞ்சல்‌, மடலாடற்குழு, 
எழுத்துரு என்று பெயரிட்டு அவற்றைப்‌ 


பூனைக்குட்டிகளாய்‌ மாற்றி விளையாடத்‌ 
தொடங்கைது. 
எத்திசையும்‌ புகழ்மணக்க இருந்த 


பெருந்தமிழணங்கின்‌ சீரிளமைத்‌ திறம்வியந்து 
செயல்மறந்து வாழ்த்தவில்லை நாங்கள்‌. அந்தத்‌ 
தமிழன்னையைக்‌ குழந்தையாக்கிக்‌ கொஞ்சி 
மகிழ்ந்தோம்‌. தொடக்க நாள்களில்‌ இருந்த 
சிக்கல்களைப்‌ பஓர்ந்து கொண்டு 
ஒருவருக்கொருவர்‌ உதவி செய்து 
கொண்டிருந்தோம்‌. உண்மையிலேயே ஊர்‌ கூடி 
இழுத்த தேர்தான்‌ அது. 

இண்டர்நெட்‌ என்ற நுட்பத்தை எப்படித்‌ தமிழில்‌ 
அழைப்பது என்று ஒரு நாள்‌ பேசினோம்‌. 
பின்னல்வலை, வலைப்பின்னல்‌ பிணைவலை, 


164 


என்றெல்லாம்‌ ஏதேதோ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தோம்‌. அப்போது இன்னொரு 
மலேசியர்‌, மலேசியாவின்‌ நயனம்‌ இதழின்‌ ஆசிரியர்‌ 
ராசகுமாரன்‌ என்ற கோமகன்‌, பல இதயங்களை 
இணைக்கும்‌ மையம்‌ என்பதால்‌ இதை இணையம்‌ 
எனலாமே என்று முன்மொழிந்தார்‌. இண்டர்நெட்டும்‌, 
வலைப்பின்னலும்‌, பின்னல்வலையும்‌, 
பிணைவலையும்‌ தராத நெருக்கத்தை, 
இணக்கத்தை, இந்தக்‌ கலைச்சொல்‌ - 'இணையம்‌' - 
என்ற புதுச்சொல்‌ எங்களில்‌ பலருக்குத்‌ தந்தது. 
நாங்களும்‌ 


அப்போது இரண்டு பேர்களிடையே மூன்று 
கருத்துகள்‌ இருக்கும்‌ என்று சொல்லும்‌ அளவுக்கு 
வாதாடும்‌ பண்பாடு கொண்டிருந்த தமிழர்கள்தாம்‌. 
இருந்தாலும்‌, இணையம்‌ என்ற சொல்‌ எங்கள்‌ 
எல்லோரையும்‌ உடனடியாக ஈர்த்தது. இன்று பட்டி 
தொட்டியெல்லாம்‌ இணையம்‌ என்ற சொல்லைப்‌ 
பார்க்கும்போது மலைக்கிறேன்‌. சிற்றூர்ப்‌ பள்ளிச்‌ 
சிறுவர்களுக்கும்‌ இணையம்‌, கணினி என்ற 
சொற்கள்‌ அறிமுகமாகிமிருப்பதைப்‌ 
பார்க்கும்போது நாம்‌ கடந்து வந்திருக்கும்‌ தொலைவு 
புரிகிறது. 


ஆமாம்‌. நான்‌ பசியாய்‌ இருந்தேன்‌. முரசு அஞ்சலும்‌, 
தமிழ்‌.நெட்டும்‌ என்‌ பசி தீர்த்தன. 

ஆமாம்‌. நான்‌ தாகமாய்‌ இருந்தேன்‌. அஞ்சலும்‌ 
தமிழ்‌.நெட்டும்‌ எனக்குத்‌ தமிழமுதம்‌ தந்தன. 
ஆமாம்‌. நான்‌ வருத்தங்களைச்‌ சுமந்து 
கொண்டிருந்தேன்‌. தமிழ்‌ இணையம்‌ என்‌ 
சுமைகளைத்‌ தாங்கியது. 


165 


ஆமாம்‌. நான்‌ தனிமையில்‌ தத்தளித்திருந்தேன்‌. 
குவலயத்‌ தமிழ்க்‌ குடும்பம்‌ என்னை இணையம்‌ 
என்ற மாளிகையில்‌ இணைத்துக்‌ கொண்டது. 
ஆமாம்‌. என்‌ எண்ணங்களோடு தமிழ்‌ வானிலே 
பறக்க முடியாமல்‌ சிறையில்‌ இருந்தேன்‌. என்‌ 
எண்ணங்களை இணையத்‌ தமிழ்‌ வானிலே 
சிறகடித்துப்‌ பறக்க விட்டன அஞ்சலும்‌ 
தமிழ்‌.நெட்டும்‌. 


இதற்கு நான்‌ எப்படி நன்றி சொல்வேன்‌? முத்து 
நெடுமாறனையும்‌, பாலா பிள்ளையையும்‌ எப்படிப்‌ 
பாராட்டுவேன்‌? எனக்கு அஞ்சலும்‌, தமிழ்‌.நெட்டும்‌ 
பற்றித்‌ தெரிந்து 20 ஆண்டுகள்‌ கடந்து விட்டன. 
அதற்கும்‌ பத்தாண்டுகளுக்கு முன்னரே 
மலேசியாவில்‌ அஞ்சல்‌ கணினியில்‌ தமிழைத்‌ தவழ 
விட்டிருக்கிறது. மலேசியாவில்‌ மட்டும்‌ எத்தனை 
எத்தனைத்‌ தமிழ்‌ நுட்பங்கள்‌! முத்து 
நெடுமாறனோடு, ரவீந்திரன்‌ பாலும்‌, சிவகுருநாதன்‌ 
சின்னையாவும்‌, சிங்கப்பூரின்‌ நா. கோவிந்தசாமியும்‌ 
ஒருவரோடொருவர்‌ போட்டி போட்டுக்‌ கொண்டு 
தங்கள்‌ நுட்பங்களைச்‌ செம்மைப்‌ படுத்தினார்கள்‌. 
தமிழைச்‌ செழுமைப்‌ படுத்தினார்கள்‌. 


அன்று தொடங்கிய பல சிற்றாறுகள்‌, தமிழகத்திலும்‌, 
ஈழத்திலும்‌ மட்டுமின்றி, புலம்பெயர்ந்து வாழும்‌ 
தமிழர்கள்‌ இருக்கும்‌ இடங்களிலிருந்தெல்லாம்‌ 
ஊற்றெடுத்துப்‌ பல்கிப்‌ பெருகி இன்று பேராறாக 
ஓடுகிறது. நண்பர்‌ முத்து என்னிடம்‌ அடிக்கடிச்‌ 


சொல்லுவார்‌. தமிழின்‌ பெருமை அதன்‌ 
தொன்மையில்‌ மட்டுமில்லை. அதன்‌ 
தொடர்ச்சியிலும்‌ இருக்கிறது என்பார்‌. 
புத்தம்புதுக்கலைகள்‌ மேற்கே மட்டுமல்ல 


கிழக்கிலும்‌ இன்று வளர்கின்றன. அவற்றைச்‌ 


166 


சொல்லும்‌ திறமும்‌ இன்று தமிழ்‌ மொழிக்குண்டு. 
இளந்தமிழ்‌ என்னும்‌ இன்னொரு மலேசியத்‌ தமிழர்‌ 
சொல்லுவது போல வெல்லத்தமிழ்‌ இனி வெல்லும்‌ 
என்று உறுதியாக நம்புகிறேன்‌. 


முரசு அஞ்சலுக்கு என்‌ உளங்கனிந்த வாழ்த்துகள்‌. 
என்‌ வாழ்விலும்‌ திருப்புமுனையாக இருந்தமைக்கு, 
என்‌ உற்ற தோழனாகத்‌ தொடர்ந்தமைக்கு ஆழ்ந்த 
நன்றிகள்‌. வாழிய, வாழிய, வாழியவே. 


167 


18. ஒலிப்புத்தகங்கள்‌ தமிழ்‌ வளர்க்க 
உதவுமா?! 


- பழமைபேசி 


விழித்திறன்‌ அற்ற மாற்றுத்திறனாளிகள்‌ எவரேனும்‌ 
ஒலிப்புத்தகங்களுக்குச்‌ செவிமடுப்பது கண்டு, 
எப்போதாவது மனத்துக்குள்ளாகவோ அல்லது 
பொதுவெளியில்‌ வெளிப்படையாகவோ எள்ளலாக 
நினைத்ததுவுண்டா? கண்களால்‌ வா௫த்துப்‌ புரிந்து 
கொள்கின்றோம்‌. அவர்கள்‌ செவியால்‌ கேட்டுப்‌ 
புரிந்து கொள்‌ கின்றனர்‌. வாசிப்பதோடு இப்படியாகக்‌ 
கேட்டறிந்து கொள்வது அவ்வளவாகப்‌ 
பயனளிக்காது, துல்லியமான புரிதல்‌ இராது போன்ற 
எண்ணங்கள்‌ இருப்பின்‌, அதனை மறு ஆய்வு செய்து 
கொள்ள வேண்டியது நாம்தான்‌. உள்ளபடியே 
ஒலிப்புத்தகங்கள்‌ என்பன எங்கும்‌ விரவி இருக்கும்‌ 
கற்றல்கருவிகளுள்‌ முதன்மையானதாக 
உருவெடுத்து வருகின்றது. ஒலிப்புத்தகம்‌ என்பது, 
எழுத்து, சொற்கள்‌, இலக்கணம்‌ என்பதோடு ஏற்ற 
இறக்கத்துடன்‌ கூடிய உச்சரிப்பு என்பதையும்‌ 
தன்னகத்தே கொண்டுள்ளது. உள்ளுணர்வையும்‌ 
ஊட்டக்கூடியதாய்‌ இருக்கின்றது. வாசிப்பதில்‌ 
தேர்ச்சி கொண்ட ஒருவரால்‌ ஓலிப்புத்தகங்கள்‌ 
கட்டமைக்கப்படும்‌ போது, அனைத்துச்‌ சிக்கலான 


சொற்களும்‌, எளிதில்‌ விளங்கும்படியாக, 
அவற்றுக்கேவுரிய ஏற்ற இறக்கங்கள்‌ 
இடைநிறுத்தல்கள்‌ முதலானவற்றுடன்‌ 


வெளிப்படுகையில்‌, செவியுறுபவர்‌ கருத்துகளை 
எளிதில்‌ உள்வாங்கிப்‌ புரிந்து கொள்வதோடு 
தமிழ்மொழியை இடம்‌, பொருள்‌, ஏவல்‌ குறித்தான 


168 


சூழலுக்கேற்றவாறு பயன்படுத்திக்‌ கொள்ளவும்‌ 
தயார்‌ ஆகின்றார்‌. எங்கிருந்தும்‌ ஒலிப்புத்தகத்தை 
ஒருவர்‌ உள்வாங்கிக்‌ கொள்ள இயலும்‌. 


அச்சுப்புத்தகங்களும்‌ ஒலிப்புத்தகங்களும்‌ அதனதன்‌ 


தன்மைகளைக்‌ கொண்டுள்ளன. 
அச்சுப்புத்தகங்களைக்‌ கொண்டு மட்டுமே 
மொழியைக்‌ கற்கும்‌ ஒருவரால்‌ கற்றமொழியைப்‌ 
பொதுப்புழக்கத்தில்‌ பயன்படுத்த 


முடியாமற்போகின்றது. இதனை நீங்கள்‌ எங்கும்‌ 
காணலாம்‌. அமெரிக்கத்‌ தமிழ்ப்பள்ளிகளிலேயும்‌ 
கூட. மாணவர்கள்‌ படித்துத்‌ தேர்வு எழுதுகின்றனர்‌. 
நல்ல மதிப்பெண்களும்‌ பெறுகின்றனர்‌. ஆனால்‌ 
பேசுவதற்குத்‌ தயக்கம்‌. நாம்‌ பேசினாலோ, 


கேள்விகள்‌ கேட்டாலோ, மறுமொழியாக 
ஆங்கிலத்தில்‌ பதிலுரைப்பர்‌. ஏன்‌? இதுவே 
கணிசமான ஒலிப்புத்தகங்களுக்கு 
வாடிக்கையானவராக இருந்தால்‌, அவர்தம்‌ 


சிந்தைக்காட்படாமலேயும்‌ தமிழில்‌ பதிலுரைக்க 
வாய்ப்புகளுண்டு. அடுத்து, பயணத்தின்போது 
கற்றுக்கொள்வதற்கு ஒலிப்புத்தகங்கள்‌ சிறந்தவை. 
ஒருவர்‌ சுரங்கப்பாதையில்‌ வேலைக்குச்‌ செல்லலாம்‌, 
பேருந்தில்‌ பயணம்‌ செய்யலாம்‌ அல்லது காரை 


ஓட்டலாம்‌. ஒலிப்புத்தகம்‌ பின்னணியில்‌ 
இயங்குகிறது, கேட்கும்‌ பயிற்சியானது புதிய 
சொற்களஞ்சியத்தைப்‌ பயனாளருக்கு அது 


ஊட்டுகின்றது, இதனால்‌ மொழி கற்றல்‌ மென்மேலும்‌ 
அறிவுப்‌ பசியை வளர்க்கும்‌. காதுப்பொத்தான்‌௧களை 
வெளியே எடுப்பது எளிது, ஒலிப்புத்தகத்தில்‌, 'பிளே' 
என்பதைக்‌ இளிக்‌ செய்து, இயன்ற அல்லது விரும்பும்‌ 
போதெல்லாம்‌ சில நிமிடப்‌ பயிற்சியைக்‌ கூடப்‌ 
பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. எந்தத்‌ தயாரிப்பும்‌ 
தேவையில்லை, கூடுதல்‌ கருவிகளும்‌ 


169 


தேவையில்லை. வேலையில்லா நேரப்‌ 
பயன்முறையில்‌ இருக்கும்போதும்‌, ஆக்கப்பூர்வமாக 
ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும்‌ போதும்‌ இது 
உடனடி, அந்தந்த நேரத்துக்‌ கற்றல்‌ முறைக்கு 
ஏதுவானதாக அமையும்‌. 


காலப்போக்கில்‌ மொழித்திறனை வளர்த்துக்‌ 
கொள்ள, குறைந்தபட்சம்‌ ஒருவர்‌ ஒரு சிறிய 
பயிற்சியைப்‌ பெறவேண்டும்‌; மேலும்‌, ஒவ்வொரு 
நாளும்‌ கொஞ்சம்‌ புதிய அறிவையும்‌ பெற வேண்டும்‌. 
மிகக்‌ குறுகிய காலத்தில்‌ அதிகமாகத்‌ திணிக்க 
முயல்பவர்கள்‌ தாங்கள்‌ கற்றுக்கொண்டதை 
மறந்துவிடுவார்கள்‌. ஒலிப்புத்தகமானது எளிதில்‌ 
புரிந்து கொள்ளக்கூடிய பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்‌। 
ஒரு வடிவம்‌. மொழியைக்‌ கற்றுக்கொள்வதற்கும்‌ 
பயிற்சி செய்வதற்கும்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
குறைந்தபட்சம்‌ சிறிது நேரத்தைச்‌ 
செலவிடலாமென்பதற்கு, எளிதாக உத்தரவாதம்‌ 
அளிக்க ஒலிப்புத்தகங்கள்‌ நம்மை அனுமதிக்‌றெது. 


கற்றலென்பது மிகவும்‌ சுவைகூடியதாகவும்‌ 
எளிமையாகவும்‌ இருக்கும்போது, 
கற்றுக்கொள்வதற்கு அது மிகவும்‌ ஊக்கசக்தியாக 
இருக்கும்‌, ஏனென்றால்‌ நம்‌ அறிதற்புலனுக்குப்‌ 
புலப்படாமலேயும்‌ அதிக அளவிலான அறிவைக்‌ 
கற்றுக்கொள்ளத்‌ தொடங்குகின்றோம்‌. கற்றலுக்கு 
ஒரு பெரிய தடையாக இருப்பது, அது ஒரு கடினமான 
முயற்சி எனும்‌ முன்தீர்மான மனப்பான்மைதான்‌. நம்‌ 
மனம்‌ எப்படியோ அப்படித்தான்‌ நாமும்‌. 
அப்படியான முன்முடிவுகளுடன்‌ அணுகும்‌ போது, 
கற்றுக்‌ கொள்ள விரும்பும்‌ மொழியைக்‌ காட்டிலும்‌ 
அது எவ்வளவு கடினமானது என்பதில்தாம்‌ நாம்‌ 
அதிக கவனம்‌ செலுத்தத்‌ தலைப்படுகின்றோம்‌. 


170 


இப்படியான ஒலிநூல்கள்‌ அத்தகு முன்முடிவுகள்‌ 
ஏற்படுவதினின்று நம்மை மட்டுப்படுத்துகின்றன. 
ஒலிநூல்கள்‌ மொழிகற்றலைக்‌ களிப்பூட்டும்‌ 
செயலாக மாற்றித்தருகின்றன. ஒரு நல்ல கதையை 
உள்வாங்குகின்றோம்‌. அதே நேரத்தில்‌ புதிய 
சொற்களையும்‌ இலக்கண அமைப்புகளையும்‌ 
வளர்ந்து வரும்‌ அறிவும்‌ உள்வாங்கப்படுகின்றது. 
நாம்‌ அதனை அதைச்‌ செய்கின்றோமென்பது 
நமக்குத்‌ தெரியாதபோது, கற்றுக்‌ கொள்வதன்‌ மூலம்‌ 
பயனடைவது எளிதாகிவிடுகன்றது. 


ஒலிப்புத்தகங்களின்‌ எண்ணிக்கைக்கும்‌ 
வகைகளுக்கும்‌ எந்த வரம்பும்‌ இல்லை. 
கூடுதலாகித்தான்‌ வரும்‌. வெவ்வேறு வகை 
ஒலிப்புத்தகங்களைக்‌ கேட்பது, மொழியின்‌ பல்வேறு 
வகையான கூறுகளை, பண்புகளை, சிறப்புகளை 
நமக்குக்‌ கற்பிக்க உதவும்‌. மொழியின்‌ கலாச்சாரம்‌, 
வரலாறு, கலை, நகைச்சுவையை சிறப்பாக 
விளக்கவும்‌ உதவும்‌. தமிழ்மொழியின்‌ இருப்பை 
எளிமையாகப்‌ புரிந்துகொண்டு செயற்படும்போது, 
அதைச்‌ சிறப்பாகக்‌ கற்றுக்கொள்வதற்கான சிறந்த 
வாய்ப்பும்‌ நமக்கு அமையும்‌. 


எண்ணிம உலகில்‌, நவீன எலக்ட்ரானிக்‌ கருவிகளின்‌ 
ஆதிக்கம்‌ கூடிவரும்‌ இந்தக்‌ காலத்தில்‌, அவற்றை 
ஊடகமாகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்வது தவிர்க்கவே 
இயலாது. அடிப்படைக்‌ காரணம்‌ என்ன? எளிமை. 


ஆகவே அந்த எளிமையை, 
மாற்றுத்திறனாளிகளுக்கு எனச்‌ சுருக்கிக்‌ 
கொள்ளாமல்‌, நம்‌ அனைவருக்குமானதாக, 


ஒலிப்புத்தகங்களைத்‌ தமிழ்கற்றலுக்கு உட்படுத்திக்‌ 
கொள்ள்‌ வேண்டியது நம்‌ பொறுப்பாகும்‌. 


171 


19. இளையராஜா ஏன் போராடுகிறார்‌? 


- கெளதம சன்னா 


இத்தனை நாட்கள்‌ இதைப்‌ பற்றி கருத்து 
சொல்லக்கூடாது என்று அமைதியாகத்‌ தான்‌ 
இருந்தேன்‌. ஆனால்‌ எவ்வளவு எதிர்ப்புகள்‌ வந்தாலும்‌ 
அவதூறுகளை எதிர்கொண்டாலும்‌ இளையராஜா 
ஏன்‌ தனது நிலைப்பாட்டில்‌ உறுதியாக இருக்கிறார்‌ ? 
என்று எனக்கு எழுந்த கேள்வியின்‌ விளைவுதான்‌ 
இந்தக்‌ கட்டுரை. 


இளையராஜாவின்‌ காப்புரிமைகாப்பிரைட்‌ 
பிரச்சினையை எப்படி அணுகுவது? அது 
இளையராஜாவிற்கு மட்டும்‌ பொருந்துமா? எல்லா 
படைப்பாளிகளுக்கும்‌ பொருந்துமா? என்கின்ற 
கோணத்தில்‌ நீங்கள்‌ படிக்கத்‌ தொடங்கினால்‌ 
இளையராஜாவின்‌ போராட்டம்‌ எவ்வளவு 
தீர்க்கமானது என்பது புரியும்‌. 


172 


இந்தப்‌ பிரச்சனை ஏன்‌ தோன்றியது என்பதைப்‌ 
புரிந்து கொள்ள சிறிய பின்னணியைப்‌ பார்ப்போம்‌... 


இப்பிரச்சனை பரபரப்பாகப்‌ பேசப்படுவதற்குக்‌ 
காரணமே தொலைக்காட்சிகள்‌ தான்‌. அவைதான்‌ 


மறைமுகமாக ஊடகத்‌ தாக்குதல்களைத்‌ 
தொடுத்தன. அதுவரையில்‌ இப்பிரச்சினை 
இளையராஜாவிற்கும்‌ திரைப்பட 
விறியோகஸ்தர்களுக்கும்‌ இடையிலான 


பிரச்சினையாகவே இருந்து வந்தது. ஒரு திரைப்படம்‌ 
தியேட்டரில்‌ வெளியானவுடனோ அல்லது முன்போ 


விறியோகஸ்தர்களிடமிருந்தும்‌ திரைப்படத்‌ 
தயாரிப்பாளர்‌ தனக்கான லாபத்தைப்‌ பெற்று 
விடுகிறார்‌. அதே போல நடிகர்களும்‌ 
இசையமைப்பாளரும்‌ மற்ற கலைஞர்களும்‌ 


தங்களுக்கான ஊதியத்தைப்‌ பெற்று விடுகிறார்கள்‌. 
பிறகு எப்படி கலைஞர்களுக்கு இதில்‌ காப்புரிமை 
இருக்கிறது என்பதுதான்‌ இப்பிரச்சனையும்‌ அதன்‌ 
பின்னுள்ள அடிப்படையான கேள்விகளும்‌. 


வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படம்‌ தியேட்டரை விட்டு 
வெளியே போன பிறகு எப்போதாவது ஒருமுறைதான்‌ 
மறு திரையிடல்‌ காண்கிறது. ஆனால்‌ அதில்‌ 
இடம்பெற்ற பாடல்கள்‌ மறுபடி மறுபடியும்‌ கணக்கில்‌ 
அடங்காத எண்ணிக்கையில்‌ கேட்கப்படுகிறது. இந்த 
வருவாயை யார்‌ எடுப்பது என்றெ நிலையில்தான்‌ 
இசையமைப்பாளர்கள்‌ பாடல்‌ வெளியீட்டு 
நிறுவனங்களுடன்‌ ஒப்பந்தங்களை மேற்கொண்டு 
பாடல்களைத்‌ தொடர்ந்து வெளியிட வைக்கிறார்கள்‌. 


இது திரைப்படத்தின்‌ இரண்டாம்‌ கட்ட வெளியீடாக 


மாறிவிடுகிறது.  திரைப்படத்திற்கும்‌ இதற்கும்‌ 
இப்பொழுது தொடர்பில்லை. பாடல்கள்‌ தனித்து 


173 


திரைப்படங்களிலிருந்து பிரிந்து கழன்று 
கொள்வதால்‌, பாடல்களை உருவாக்கிய 
கலைஞருக்கும்‌ பாடல்களைத்‌ தயாரிக்க உதவிய 
தயாரிப்பாளருக்கும்‌ மட்டுமே உரிமத்தொகை 
(ராயல்டி) உரிமை இங்கு நிற்கிறது. எனவே சர்வதேச 
சட்டங்களின்படி வெளியீட்டு நிறுவனம்‌ அல்லது 
தயாரிப்பாளர்‌ மற்றும்‌ இசையமைப்பாளர்களுக்கு 
இடையில்‌ 50/50 சதவிதெத்தில்‌ ஒப்பந்தத்தை 
ஏற்படுத்திக்‌ கொண்டு ராயல்டியைப்‌ பெற்று 
வந்தார்கள்‌. அதுவரையில்‌ பிரச்சனைகள்‌ பெரிதாக 
விவாதிக்கப்படவில்லை. ஆனால்‌ பாடல்‌ வெளியீட்டு 
நிறுவனங்கள்‌ இந்த ராயல்டியைக்‌ கொடுப்பதற்கும்‌ 
பெரிய ஏமாற்று வேலைகளை நடத்தி வந்த 
நிலையில்‌ தான்‌ இளையராஜா இந்தப்‌ 
பிரச்சினையைக்‌ கையில்‌ எடுக்கிறார்‌. இது 
பிரச்சனையின்‌ முதல்‌ பகுதி. 


இரண்டாவது பகுதி தனியார்‌ தொலைக்காட்சிகள்‌ 
மற்றும்‌ தனியார்‌ வானொலி நிறுவனங்கள்‌ ஆதிக்கம்‌ 
தொடங்கிய பொழுது பாடல்‌ வெளியீட்டு 
நிறுவனங்களில்‌ சந்தை சுருங்கி விட்டது. இது எப்படி 
நிகழ்ந்தது... 

தனியார்‌ தொலைக்காட்சி நிறுவனங்கள்‌ - 
திரைப்படத்‌ தயாரிப்பாளர்களிடமிருந்து ஒரு 
படத்தைக்‌ குறிப்பிட்ட காலத்திற்கு ஒளிபரப்ப 
உரிமையை வாங்கிக்‌ கொள்கிறார்கள்‌. அதன்‌ 
அடிப்படையில்‌ உலகத்‌ தொலைக்காட்சிகளில்‌ 
முதன்‌ முறையாக என்று விளம்பரம்‌ செய்து வணிகம்‌ 
மேற்கொள்கிறார்கள்‌. இதில்‌ மற்றொரு திருப்பம்‌ 
நடக்கிறது. ஒளிபரப்பு உரிமையை வாங்கிக்‌ 
கொண்ட தொலைக்காட்சி நிறுவனங்கள்‌ யாரும்‌ 
எதிர்பாராத விதமாக வேறொரு நடவடிக்கைகளை 
மேற்கொள்கின்றார்கள்‌. 


174 


திரைப்படங்களில்‌ வந்த பாடல்களைத்‌ தனியாக 
எடுத்து அவற்றை ஒளிபரப்ப தனித்தனியான 
மியூசிக்‌ சேனல்களை உருவாக்கி, அதிலே அவற்றைத்‌ 
தனித்‌ தனியாக ஒளிபரப்பி வந்தார்கள்‌. அதேபோல 
காமெடி ட்ராக்குகளைத்‌ தனித்‌ தனியாக வெட்டி 
எடுத்து அவற்றையும்‌ தனி சேனல்களில்‌ வெளியிட்டு 


வந்தார்கள்‌. இதன்‌ மூலமாக திரைப்படத்‌ 
தயாரிப்பாளர்களை விடப்‌ பல மடங்கு லாபத்தைத்‌ 
தனியார்‌ தொலைக்காட்சி நிறுவனங்கள்‌ 


சம்பாதித்துக்‌ கொண்டிருந்தன. ஒருமுறை அவர்கள்‌ 
திரைப்படத்தை வாங்கு அவற்றைப்‌ பகுதி 
பகுதியாகப்‌ பிரித்து தொலைக்காட்சி சந்தையில்‌ 
கொண்டு வந்ததின்‌ மூலம்‌ தயாரிப்பாளர்களுக்கும்‌ 
இசையமைப்பாளர்களுக்கும்‌ இடைக்க வேண்டிய 
முறையான ராயல்டி கிடைக்காமல்‌ தடுமாறி 
நின்றார்கள்‌. 


ஏற்கனவே ரெக்கார்டிங்‌ நிறுவனங்களால்‌ தனது 
ராயல்டியை இழந்திருந்த இளையராஜா தனியார்‌ 
தொலைக்காட்சி நிறுவனங்களினால்‌ மீண்டும்‌ அதே 
போல்‌ பெரும்‌ ஏமாற்றத்தை எதிர்கொள்கின்றார்‌. 
இது இளையராஜாவிற்கு மட்டும்‌ நடந்தது அல்ல. 
ஏறக்குறைய எல்லா இசையமைப்பாளர்களுக்கும்‌ 
நிகழ்ந்த ஒன்றுதான்‌. 


ஆனால்‌ இளையராஜா தனக்கான ராயல்டியை இதில்‌ 
கேட்கிறார்‌. நியாயமாக தனியார்‌ தொலைக்காட்சி 
நிறுவனங்கள்‌ உரிய ராயல்டியைத்‌ தந்திருக்க 
வேண்டும்‌. அதற்கு பதில்‌ அதிர்ச்சி அடைந்த தனியார்‌ 
தொலைக்காட்சி நிறுவனங்கள்‌ தங்களது 
தொழிலுக்கு ஆபத்து வரும்‌ என்று அஞ்சி 
இளையராஜாவின்‌ மீது மறைமுகத்‌ தாக்குதலைத்‌ 


175 


தொடுத்தன. அதற்கு ஊடகங்களும்‌ ஒத்துழைத்தன. 
இளையராஜாவின்‌ அழுத்தம்‌ அதிகமானவுடன்‌ 
தொலைக்காட்சி நிறுவனங்கள்‌ அவரின்‌ 
பாடல்களை வெளியிடுவதையே நிறுத்திவிட்டன. 


பிறகு, தனது உரிமையை நீதிமன்ற மன்றத்தின்‌ 
மூலம்‌ இளையராஜா நிலைநாட்டியதால்‌ அனைத்துத்‌ 
தனியார்‌ இசை சேனல்களும்‌ அவரது பாடல்களின்‌ 
ஒலிபரப்பை நிறுத்திய நிலையில்‌ ராயல்டி எனும்‌ 
உரிமை களத்தில்‌ தனியாளாய்‌ தனித்து 
விடப்பட்டார்‌ இளையராஜா. ஊடகங்களின்‌ 
கூட்டுத்தாக்குதல்கள்‌ அவர்‌ மீது திணிக்கப்பட்டன. 
தனது உரிமையை நிலைநாட்ட அவர்‌ மேற்கொண்ட 
அனைத்து முயற்சிகளும்‌ பணத்தாசை என்கின்ற 
எளிய தாக்குதல்களில்‌ சிறுமைப்படுத்தப்பட்டன. 


ஆனால்‌ அவர்‌ பாடல்களை வைத்துப்‌ பல 
பத்தாண்டுகள்‌ கோடிக்கணக்கில்‌ சம்பாதித்த 
தனியார்‌ சேனல்கள்‌ இந்தக்‌ குற்றச்சாட்டிலிருந்து 
எந்த விதமான சிராய்ப்பும்‌ இல்லாமல்‌ நழுவிக்‌ 
கொண்டன. அதாவது வெளிப்படையாகச்‌ செய்த 
அறிவுத்‌ இருட்டிலிருந்து அவை எந்தவிதமான 
உறுத்தலும்‌ இன்றி நழுவிக்‌ கொண்டன. இதிலும்‌ 
இளையராஜா குற்றவாளியாக மாற்றப்பட்டார்‌. ஒரு 
வகையில்‌ கார்ப்பரேட்‌ நிறுவனங்களை எதிர்த்து 
இளையராஜா தொடுத்த தாக்குதல்கள்‌ அவருக்கு 
எதிராக இருந்தாலும்‌ கூட கடுமையான 
நெஞ்சுரத்தோடு அவர்‌ இதை எதிர்கொண்டு 
வருகிறார்‌. 


ஒருவேளை இளையராஜா என்கின்ற கலைஞர்‌ 
ஐரோப்பாவில்‌ பிறந்து 1500 படங்கள்‌ 7000 பாடல்கள்‌ 
என்று இசையமைத்திருந்தால்‌? சட்டப்படி 


176 


அவருக்கான உரிய ராயல்டி தொகையைப்‌ 
பெற்றிருந்தால்‌? உலக பணக்காரர்கள்‌ வரிசையில்‌ 
அவர்‌ அமர்ந்திருப்பார்‌. ஆனால்‌ இந்தியாவில்‌ அப்படி 
எந்த காப்புரிமைப்‌ பாதுகாப்பும்‌ அவருக்கு 
வழங்கப்படாததால்‌ அவர்‌ பெரிதாக 
ஏமாற்றப்பட்டுள்ளார்‌. 


ஆயினும்‌, தனக்கு வரும்‌ ராயல்டி தொகையை 
இசைக்‌ கலைஞர்கள்‌ சங்கத்திற்கு ஏற்கெனவே அவர்‌ 
வழங்கிவிட்டதால்‌ இனி அவரின்‌ போராட்டம்‌ 
ராயல்டி தொகைக்கு என்பது பின்னுக்குப்‌ 
போய்விட்ட நிலையில்‌, இப்போது இளையராஜாவின்‌ 


போராட்டம்‌ மூன்றாவது பரிணாமத்தை 
எட்டியுள்ளது. இந்தியக்‌ காப்புரிமை சட்டம்‌ மற்றும்‌ 
பன்னாட்டுக்‌ காப்புரிமைச்‌ சட்டங்களோடு 


இணைத்து இப்பிரச்சனையை ஆராய்ந்த எனக்குக்‌ 
கடும்‌ அதிர்ச்சி. உண்மையில்‌ இளையராஜாவின்‌ 
போராட்டத்தின்‌ மூன்றாம்‌ கட்ட போராட்டத்தின்‌ 
பின்னணி என்ன? நீங்களும்‌ அஇர்ச்சியாவீர்கள்‌... 


உங்கள்‌ மனதில்‌ உருவான ஒரு கற்பனைக்கு நீங்கள்‌ 
உரிமையாளர்‌ இல்லை என்றால்‌ வேறு யார்தான்‌ 
உரிமையாளர்‌? இந்தக்‌ கோணத்தில்‌ யோசித்து 
இந்தப்‌ பகுதியைப்‌ படியுங்கள்‌. பிரச்சனையின்‌ 
மையத்திலிருந்து இளையராஜாவை விலக்கிவிட்டு 
ஓர்‌ இசையமைப்பாளர்‌ என்பவரை 
எடுத்துக்காட்டாக வைத்துக்‌ கொண்டு 
பிரச்சனையைப்‌ பார்க்கலாம்‌. 


இசையமைப்பாளர்‌ என்றால்‌ யார்‌? 
சர்வதேசச்‌ சட்டங்கள்‌ பின்வருமாறு 
வரையறையைத்‌ தருகின்றன. 


177 


As a songwriter, beat producer, or composer (automatically have 
copyright protection for his original musical works. This means 
that he has the exclusive right to reproduce, perform, and 
distribute his music.) 


தமிழில்‌ சொல்வதென்றால்‌ பாடலாசிரியர்‌, ஒலிக்‌ 
கோர்வையை உருவாக்குபவர்‌, இசைத்‌ 
தொகுப்பாளர்‌. என்பவர்தான்‌ இசையமைப்பாளர்‌.. 
இதில்‌ வரும்‌ சொல்லான 5௦ரவொ்‌ள அல்லது பாடல்‌ 
ஆசிரியர்‌ என்னும்‌ சொல்‌ இந்தியாவில்‌ தவறாகப்‌ 
பொருள்‌ கொள்ளப்படுகிறது. மேற்கத்திய இசையில்‌ 
மரபில்‌ இசையமைப்பாளர்‌ என்பவர்‌ பாட வேண்டிய 
பாடலை நொட்டேஷனாக அதாவது மெட்டாக 
காகிதத்தில்‌ எழுதி விடுகிறார்‌. அதனால்‌ அவர்‌ 
பாடலாசிரியர்‌ என்று அழைக்கப்படுகிறார்‌. 
(இந்தியாவில்‌ இந்தப்‌ பாணியை மிக நீண்ட காலம்‌ 
பின்பற்றுபவர்‌ இளையராஜா) இந்த மெட்டை அல்லது 
றொட்டேஷனை தான்‌ நிகழ்த்து கலைஞர்களான 
பாடகர்கள்‌ பாடுகிறார்கள்‌. இந்த நொட்டேஷனுக்கு 
இணையாக எழுதப்பட்ட பின்னணி இசையை 
நிகழ்த்து கலைஞர்கள்‌ இசைக்கின்றார்கள்‌. 


இந்தியாவில்‌ பாடலாசிரியர்‌ என்றால்‌ பாடலுக்கு 
வரிகளை எழுதிய கவிஞரைத்‌ தான்‌ குறிப்பிடும்‌ 
வழக்கம்‌ இருக்குறது. இதையே இந்தியக்‌ 
காப்புரிமைச்‌ சட்டம்‌ பயன்படுத்துகிறது என்பதும்‌ 
குழப்பத்திற்கு ஒரு காரணம்‌. இப்பொழுது ஒரு 
திரைப்படத்தில்‌ இசைத்‌ தொடர்பாக என்ன 
நடக்கிறது எனப்‌ பார்ப்போம்‌. ஒரு தயாரிப்பாளர்‌ 
படத்தைத்‌ தயாரிக்க வேண்டும்‌ என்று விரும்புஒறார்‌. 
அதற்கு ஓர்‌ இயக்குநரை நியமிக்கிறார்‌. 
அதைப்போலவே இசையமைப்பாளரும்‌ 


178 


நியமிக்கப்படுகிறார்‌. நடிகர்‌ உள்ளிட்ட மற்ற 
கலைஞர்களும்‌ தேர்வாதிரொர்கள்‌. 


திரைப்படப்‌ பணிகள்‌ தொடங்கெ பிறகு இயக்குநர்‌ 
இசையமைப்பாளரிடம்‌ கதையையும்‌ பாட்டிற்கான 
சூழலையும்‌ சொல்கின்றார்‌. இசையமைப்பாளர்‌ 
பாடலை எழுதிக்‌ கொடுத்து விடுகிறொர்‌. அதற்குக்‌ 
கவிஞர்‌ வரிகளை எழுதுகிறார்‌. பாடகர்‌ பாடுஇறார்‌. 
கருவிகளை வாசிப்பவர்கள்‌ வாசிக்கிறார்கள்‌. பாடல்‌ 
முழுமை பெறுஒறது. இந்த வரிசையில்‌ இடம்பெறும்‌ 
நபர்கள்‌ ; 
தயாரிப்பாளர்‌ 
இயக்குநர்‌ 
இசையமைப்பாளர்‌ 
கவிதை வரிகளை எழுதியவர்‌ குவிஞர்‌ / பர்பி 
பாடகர்கள்‌ 

கருவி இசைப்பவர்கள்‌ 

பதிவு செய்யும்‌ தொழில்நுட்பர்கள்‌ 

இந்தப்‌ பட்டியலில்‌ யாருக்குக்‌ காப்புரிமை 
இருக்றெது? 

இந்த இடத்தில்‌ அறிவு சார்‌ சொத்துரிமையின்‌ 
சட்டப்படியான விளக்கத்தைப்‌ புரிந்து கொண்டால்‌ 
அடுத்த நிலைக்குப்‌ போகலாம்‌. 


அறிவுசார்‌ சொத்து (P/intellectual property) என்பது 
கண்டுபிடிப்புகள்‌ போன்ற மனதின்‌ படைப்புகள்‌, 
இலக்கிய மற்றும்‌ கலைப்‌ படைப்புகள்‌; 
வடிவமைப்புகள்‌; வர்த்தகத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
சின்னங்கள்‌, பெயர்கள்‌ மற்றும்‌ (Intellectual property (IP) 
refers to creations of the mind, such as inventions; literary and 
artistic works; designs; and symbols, names and images used in 
commerce) என்பதை உலக அறிவுசார்‌ சொத்துரிமைக்‌ 
கழகம்‌ (wipo/world intellectual property 


179 


organization வரையறுத்துள்ளது. இதை இந்தியக்‌ 
காப்புரிமைச்‌ சட்டமும்‌ ஏற்றுக்கொண்டுள்ளது. 
எனவே அறிவுசார்‌ சொத்துரிமையின்‌ அடிப்படையே 
ஒரு படைப்பின்‌ மூல கருத்து மீதுதான்‌ 
அமைந்திருக்கிறது. அக்கருத்தை யார்‌ 
உருவாக்குகிறாரோ அவருக்கே அப்படைப்பின்‌ 
மீதான முழு உரிமை உண்டு. உதாரணமாக ஓர்‌ 
இசையமைப்பாளர்‌ தானே உருவாக்கி வெளியிட்டு 
சந்தைக்குக்‌ கொண்டு வந்தால்‌ அதன்‌ அனைத்து 
வருமானம்‌ மற்றும்‌ ராயல்டி தொகை முழுவதும்‌ 
அவருக்குச்‌ சேர்இறது. 


ஆனால்‌ ஒரு திரைப்படம்‌ என்று வரும்‌ பொழுது 
அப்படி நிகழ்வதில்லை அது கூட்டுப்‌ பங்களிப்பாக 
வெளிப்படுஇறது. அப்படி வெளிப்பட்டாலும்‌ 
மூலக்கருத்து என்பது யாருக்குச்‌ சொந்தம்‌ என்பதில்‌ 
தான்‌ காப்புரிமையின்‌ உயிரே அடங்‌ிஇயிருக்கறது. 
மேலே கண்ட நபர்களின்‌ பட்டியலின்படிப்‌ பார்த்தால்‌ 
ஓர்‌ இசைக்‌ கோர்வையை உருவாக்குவதில்‌ 
யாருடைய பங்கு முக்கியமானது? 


தயாரிப்பாளர்‌ பணம்‌ போடுகிறார்‌; ஆனால்‌ 
அவருக்கு இசை பற்றி எதுவும்‌ தெரியாது. 

இயக்குநர்‌ சூழலை - கதையைச்‌ சொல்கிறார்‌. 
அவருக்கு எப்படி இசை போடப்படும்‌ என்றும்‌ 
தெரியாது. 

கவிஞர்‌ மெட்டுக்கு கவிதை வரிகளை எழுதுகிறார்‌. 
அவர்‌ எழுதுகின்ற வரையில்‌ மெட்டின்‌ அடிப்படை 
அவருக்குத்‌ தெரியாது. 

பாடகர்‌ பாடலைப்‌ பாடுகிறார்‌. ஆனால்‌ 
இசையமைப்பாளர்‌ சொல்லித்‌ தருகின்ற வரையில்‌ 
என்ன பாடப்‌ போகிறோம்‌ என்று அவருக்குத்‌ 
தெரியாது. 


180 


இசைக்கருவி வாசிப்பவர்கள்‌ இசையமைப்பாளர்‌ 
றொட்டேஷன்‌ தருகின்ற வரையில்‌ என்ன வாசிக்கப்‌ 
போகின்றோம்‌ என்றும்‌ அவர்களுக்கும்‌ தெரியாது. 


இறுதியாக இது அனைத்தையும்‌ தெரிந்த ஒரே 
நபராக இசையமைப்பாளர்‌ மட்டுமே நிற்கின்றார்‌. 
அவர்‌ தனது கற்பனையை வடிவமைத்து, கவிஞரைக்‌ 
கவிதை வரிகளை எழுதச்‌ செய்து, பாடகரைப்‌ பா। 
வைத்து, இசையமைப்பாளரை இசைக்க வைத்து, 
ரெக்கார்டிங்‌ செய்பவர்களை ரெக்கார்டிங்‌ செய்ய 
வைத்து, பதிவு செய்த பாடலை அல்லது 


இசைக்கோர்வையை இயக்குநருக்கும்‌ 
தயாரிப்பாளருக்கும்‌ வழங்குஇன்றார்‌. எனவே 
படைப்பின்‌ மூல காப்புரிமை 


இசையமைப்பாளருக்கே உரியது என உலகத்தின்‌ 
அனைத்து அறிவுசார்‌ காப்புரிமை சட்டங்களும்‌ 
உறுதி செய்கின்றன. ஏனிந்த நிலைப்பாடு என்றால்‌ - 
தனது இசையின்‌ மூல வடிவத்தை நிரூபித்துக்‌ 
காட்டும்‌ திறன்‌ இந்தப்‌ பட்டியலில்‌ உள்ள வேறு 
யாருக்கும்‌ இருக்காது என்பதினால்‌ தான்‌. 


உதாரணமாக ஒரு பாடல்‌ உருவாக்கத்தை எடுத்துக்‌ 
கொள்வோம்‌; ஓர்‌ இசையமைப்பாளர்‌ ஒரு மெட்டை 
உருவாக்கி வைத்திருக்கிறார்‌. அதற்கு யார்‌ கவிதை 
வரிகளை எழுத வேண்டும்‌, யார்‌ பாட வேண்டும்‌ யார்‌ 
இசையமைக்க வேண்டும்‌ என்கின்ற தேர்வை அவரே 
செய்கின்றார்‌. அதாவது பாடலுக்கான 
இசைக்கருவிகளைத்‌ தேர்வு செய்வது போலவே 
கவிஞர்களையும்‌ பாடகர்களையும்‌ இசைக்கருவி 
வாசிப்பவர்களையும்‌ அவர்‌ தேர்வு செய்து 
கொள்கின்றார்‌. அது அவரது படைப்பு உரிமை. தனது 
படைப்பு முழுமை பெறுகின்ற வரையில்‌ இதற்கு 
உதவி செய்பவர்களை மாற்றி அமைப்பது அவரது 


181 


சொந்த விருப்பத்தைச்‌ சார்ந்தது. அதாவது சொந்த 
யோசனையைச்‌ சார்ந்ததே. 


ஒரு பாடலை ஒரு காலத்தில்‌ ஒரு குழுவை வைத்து 
வாசிக்க வைப்பது அல்லது பிற்காலத்தில்‌ வேறு 
குழுவை வைத்து வாசிப்பதற்குக்‌ கூட அவருக்குத்‌ 
தெரியும்‌. அதுமட்டுமின்றி படைப்பின்‌ மூல 
வடிவத்தை மாற்றி அமைத்து சோதிப்பதற்குக்‌ கூட 
அவருக்கே முழு உரிமையும்‌ படைப்புத்‌ திறனும்‌ 
உள்ளது. இதில்‌ வேறு யாரும்‌ தலையிட முடியாது 
என்பதை விடத்‌ தலையிடுவதற்கான அறிவு 
பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள்‌. அதுதான்‌ 
படைப்பின்‌ வலுவான அடிப்படையே. எனவே தான்‌ 
படைப்பு உரிமை என்பது மிக வலுவாக அறிவுசார்‌ 
சட்டத்தில்‌ பாதுகாக்கப்படுகின்றது. பன்னாட்டுச்‌ 
சட்டங்களில்‌ படைப்பின்‌ உரிமை மொத்தம்‌ ஆறு 
வகையாகப்‌ பிரிக்கப்படுறெது. 

1. பொருளாதார உரிமை (60௦ா௦௱/6௮ right) 

2. தார்மீக உரிமை (Moral right) 

மேலும்‌ நான்கு நிலையான உரிமைகள்‌ 
ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன, அவை... 

3. படைப்பை மறு ஆக்கம்‌ செய்தற்கான உரிமை (16 
right to reproduce the work) 

4. படைப்பை மாற்றித்‌ தருவதற்கான உரிமை (the right 
to transfer the work) 

5. படைப்பை நிகழ்த்துவதற்கும்‌ 
வெளிப்படுத்துவதற்குமான உரிமை (the right to 
perform or display the work) மற்றும்‌ 

6. உருவாக்கியப்‌ படைப்பின்‌ அடிப்படையில்‌ புதிய 
படைப்பை உருவாக்குவதற்கான உரிமை (the right to 
make new creative works based on the original underlying work) 
மேற்கண்ட இந்த ஆறு உரிமைகளில்‌ படைப்பாளர்‌ 
பொருளாதார உரிமையை விட்டுக்கொடுத்தாலும்‌ 


182 


அவர்‌ உயிரோடு இருக்கின்ற வரையில்‌ மற்ற ஐந்து 
உரிமைகள்‌ அவருடைய படைப்போடு பிறந்தவை. 
அதை யாரும்‌ தடுக்கவோ பறிக்கவோ முடியாது 
என்பதுதான்‌ சர்வதேசச்‌ சட்டங்களின்‌ நிலைப்பாடு. 
அவரது வாரிசுகளுக்கு அவர்‌ மறைந்து 60 ஆண்டுகள்‌ 
வரை அது நடைமுறையில்‌ இருக்கும்‌. 


ராயல்டி என்று வரும்போது என்ன நடக்கறது? 
ராயல்டி என்று வருகின்ற பொழுது அதற்காகச்‌ சில 


மாறுதல்கள்‌ செய்யப்படுகின்றன. அதாவது 
வருகின்ற ராயல்டி தொகையைப்‌ பஜர்ந்து 
அளிப்பதற்காகப்‌ படைப்பின்‌ உரிமை பதர்ந்து 


அளிக்கப்படுகிறதே தவிர படைப்பின்‌ மூல முற்றான 
உரிமை ப௫ஜர்ந்து அளிக்கப்படுவதில்லை. அது 
முழுக்க முழுக்க படைப்பாளரையே சார்ந்தது. 


அதாவது ஒரு படத்திற்காகப்‌ படைக்கப்பட்‌। 
இசைக்கு வழங்கப்படும்‌ ராயல்டி அனைத்தும்‌ 
காப்புரிமை அல்லது மூ ம்‌ என்கின்ற 
அடிப்படையில்‌ வழங்கப்படுவது இல்லை. அப்படி 
என்றால்‌ மற்றவர்களுக்கு இதில்‌ உரிமை இல்லையா? 
உறுதியாக இருக்கிறது அதன்‌ வடிவம்‌ தான்‌ வேறு. 


இந்தியச்‌ சொத்துரிமைச்‌ சட்டத்தில்‌ பின்வருமாறு 


பிரிக்கப்படுகிறது. 
ராயல்டி அடிப்படையில்‌ படைப்பின்‌ 
"காப்புரிமையை இசையமைப்பாளரும்‌ 


தயாரிப்பாளரும்‌ பதிர்ந்து கொள்கிறார்கள்‌. 
பாடலுக்கு வரிகளை எழுதிய கவிஞருக்கு 
"இலக்கியக்‌ காப்புரிமையின்‌ (பன Right) 
அடிப்படையில்‌ உரிமை வழங்கப்படுகிறது. 


183 


பாடலைப்‌ பாடிய பாடகருக்கு "நிகழ்த்து உரிமை" 
(Performance Right அடிப்படையில்‌ ராயல்டி கோர 
முடியும்‌. 

பின்னணி இசைத்த கலைஞர்கள்‌ இந்த 
அடிப்படையில்‌ உரிமை கோர முடியும்‌. 

ஆனால்‌ இவர்களின்‌ உரிமை பெரும்பாலும்‌ Kral Right 
ஆகவே இருக்கிறது. அதனால்தான்‌ அவர்களுக்கு 
ராயல்டி கிடைப்பதில்லை. 


இந்தப்‌ பின்னணியில்‌ இப்போது இளையராஜாவிற்கு 
வருவோம்‌. 

இந்தக்‌ காப்புரிமை பிரச்சனையில்‌ ஏன்‌ 
இளையராஜா இவ்வளவு முனைப்பு காட்ட 
வேண்டும்‌? எல்லா தாக்குதல்களையும்‌ எதிர்த்து 
உறுதியாகப்‌ போராட வேண்டும்‌.? தொடக்கத்தில்‌ 
இளையராஜா ராயல்டி பிரச்சினையைக்‌ கையில்‌ 
எடுத்த போது அது வெறும்‌ வருவாய்‌ பிரச்சினையாக 
மட்டுமே இருந்தது. ஆனால்‌ ராயல்டி தொகையைத்‌ 
தர மனமில்லாதவர்கள்‌ அல்லது பல ஆண்டுகள்‌ 
அவரது அறிவைத்‌ திருடிப்‌ பிழைத்துக்‌ 
கொண்டமருந்தவர்கள்‌ ஓர்‌ எதிர்‌ நிலையை 
எடுக்கின்றார்கள்‌. அதாவது இளையராஜா என்கின்ற 
இசை அமைப்பாளர்‌ தயாரிப்பாளருக்காக மட்டுமே 
அவர்‌ வேலை செய்தார்‌. எனவே அந்தப்‌ பாடல்களின்‌ 
மீது அவருக்கு உரிமையே ஏதும்‌ இல்லை என்று 
சொல்லத்‌ தொடங்கினார்கள்‌. 


இது ஒவ்வொரு நாளும்‌ வளர்ந்து தீவிரப்‌ பிரச்சாரமாக 
மாறி இளையராஜா இசை அமைத்த எந்தப்‌ 
பாடல்களுக்கும்‌ அவருக்கே உரிமை இல்லை 
என்கின்ற கருத்துருவாக்கத்தைச்‌ சமூகத்தில்‌ 
அவர்கள்‌ உருவாக்கினார்கள்‌. இந்த ஊழலுக்கு 
ஊதுகுழலாக இளையராஜாவின்‌ மீது சாதியவெறி 


184 


கொண்ட பிற்போக்குவாதிகளும்‌ இணைந்து 
கொண்டதினால்‌ ஒரு படைப்பாளனின்‌ அசலான 
அடிப்படை உரிமையே இவர்கள்‌  தகர்க்கத்‌ 
தொடங்கினார்கள்‌. எனவே இளையராஜாவிற்கு 
வேறு மாற்று வழியே இல்லை. தனது படைப்பின்‌ மூல 
உரிமையைத்‌ தற்காத்துக்‌ கொள்வதற்கு அவர்‌ 
இருக்கின்ற ஒரே சட்டப்பூர்வமான கருவி ராயல்டி 
என்கின்ற தொகை தான்‌. இந்த ராயல்டி 
தொகையினை உறுதி செய்வதின்‌ மூலம்‌ மட்டுமே 
இளையராஜாவின்‌ படைப்பு மூல உரிமையை அவர்‌ 
தக்க வைத்துக்‌ கொள்ள முடியும்‌. 


ராயல்டி தொகையை முழுவதும்‌ இசைக்‌ 
கலைஞர்கள்‌ சங்கத்திற்கு வழங்கிய பிறகு 
இளையராஜாவிடம்‌ எஞ்சி நிற்பது அவரது 
படைப்பின்‌ மூல உரிமையான M௦௮ Right மட்டுமே 
என்பது தான்‌ சட்டப்படியான நிதர்சன உண்மை. 
ராயல்டி எனும்‌ பணத்திற்காக ஒரு மாபெரும்‌ 
கலைஞனை அவன்‌ உருவாக்கியப்‌ படைப்பிலிருந்து 
விலக்கி வைக்க எடுக்கப்படும்‌ மோசடியான இந்த 
நடவடிக்கைதான்‌ அச்சத்தைத்‌ தருகிறது. இது 
எதிர்காலத்தில்‌ மற்ற படைப்பாளர்களுக்கும்‌ 
நிகழலாம்‌. இந்தப்‌ பின்னணியினை நீதிமன்றம்‌ 
புரிந்து கொள்ளும்போது இளையராஜாவின்‌ 
படைப்புரிமைக்கு நியாயம்‌ இடைக்கும்‌ என 
நம்புகிறேன்‌. 


தனது படைப்பின்‌ மீது அசைக்க முடியாத 
நம்பிக்கையும்‌ உறுதியும்‌ வைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
ஒரு கலைஞன்‌ தனது படைப்பின்‌ உரிமை கோரி 
தெருவில்‌ இறங்கிப்‌ போராடுவது இந்தச்‌ 
சமூகத்திற்குத்‌ தலை குனிவு. இளையராஜா தனது 
உரிமையை நிலைநாட்டும்‌ பொழுது அது 


185 


அவருக்கான உரிமையாக மட்டும்‌ இருக்காது 
ஒட்டுமொத்தமாகப்‌ படைப்பின்‌ உரிமையைப்‌ பெற 
உள்ள அனைவருக்கும்‌ பொதுவாகத்‌ தான்‌ அது 
மாறும்‌. அந்த வகையில்‌ நிகழ்காலத்தில்‌ இருக்கும்‌ 
இசை அமைப்பாளர்கள்‌ இப்பிரச்சினையில்‌ 
மெளனம்‌ காப்பது தங்களது படைப்பின்‌ மீது 
அவர்களுக்கு எந்த நம்பிக்கையும்‌ இல்லை 
என்பதைக்‌ காட்டுகிறது. 


எனவே தான்‌ இப்பிரச்சனையின்‌ மூலத்தைப்‌ புரிந்து 
கொண்ட போது அதிர்ச்சியாக இருந்தது. 
இளையராஜா எனும்‌ கட்டுக்கடங்காத கலைஞனின்‌ 
படைப்பு பிற்காலத்தில்‌ அவருக்குச்‌ சொந்தமானது 
இல்லை எனச்‌ சட்டப்பூர்வமாக நிறுவ முயலும்‌ 
மோசடிக்‌ கும்பலின்‌ துரோகங்களை எதிர்த்து களம்‌ 
காணும்‌ இசைஞானிக்குத்‌ துணையாக இருக்க 
வேண்டியது தான்‌ மனித உரிமையை நேசிக்கும்‌ 
ஒவ்வொருவரின்‌ கடமை. இளையராஜா உருவாக்கிய 
இசைக்கு அவர்‌ உரிமையாளர்‌ இல்லை என்றால்‌ 
வேறு யார்தான்‌ இருக்க முடியும்‌..? வேறு 
வார்த்தையில்‌ சொன்னால்‌ உங்கள்‌ மனதில்‌ 
உருவான ஒரு கற்பனைக்கு நீங்கள்‌ உரிமையாளர்‌ 
இல்லை என்றால்‌ வேறு யார்தான்‌ உரிமையாளர்‌? 


இந்த அடிப்படையைப்‌ புரிந்துக்‌ கொள்ளாமல்‌ 
இளையராஜா பணத்திற்காகப்‌ போராடுகிறார்‌ என்று 
சிறுமைப்படுத்துபவர்கள்‌ வெட்கித்‌ தலைகுனிய 
வேண்டும்‌. 


(பின்குறிப்பு - இளையராஜா எனும்‌ மாபெரும்‌ 
கலைஞன்‌ எனக்கும்‌ சமூகத்திற்கும்‌ செய்த 
மாபெரும்‌ பங்களிப்பிற்கான நன்றியே இக்கட்டுரை. 
கெளதம சன்னா; 06.05.2024) 


186 


20. வினையால்‌ வினையாக்கு 
கோடல்‌! 


_- சொ.வினைதீர்த்தான்‌ 


ஒரு செயலைச்‌ செய்கிறபோது அந்தச்‌ செயலை 
நிறைவேற்றும்போதே அத்துடன்‌ மற்றொரு 
செயலையும்‌ நிறைவேற்றிக்கொள்ளவேண்டும்‌ 
என்று "வினைசெயல்‌ வகையாக" வள்ளுவம்‌ 
வழிகாட்டுகிறது. இதற்கு ஒப்பாக மதநீர்‌ வழிறெ ஒரு 
யானையைக்கொண்டு பிறிதொரு வலிய 
யானையைப்‌ பிணைப்பதை  எடுத்துக்காட்டுக்‌ 
காட்டுகிறார்‌. 


"வினையான்‌ வினையாக்கிக்‌ கோடல்‌ நனைகவுள்‌ 
யானையால்‌ யானையாத்‌ தற்று. (678) 


அருமைப்பாடு உள்ள செயல்‌ என்பதற்காகக்‌ 
கட்டுக்கடங்காத மதம்‌ பிடித்த யானை என்று 
கூறுகிறார்‌. கட்டுக்கடங்காது பாய்ந்து வருகிற 
நதியின்‌ குறுக்கே பெரிய வலிய அணையைக்‌ கட்டி 
நதியைத்‌ தேக்கித்‌ தக்க சமயத்தில்‌ பயன்படுத்துவது 
மட்டுமல்லாமல்‌ மின்சாரம்‌ தயாரித்தலுக்கும்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்வதை எடுத்துக்காட்டாக 
எண்ணிப்‌ பார்க்கலாம்‌. மேட்டூர்‌ அணை, பக்ரா 
நங்கல்‌ அணைத்‌ திட்டம்‌ போன்ற பல்நோக்குத்‌ 
திட்டங்கள்‌ வினையால்‌ வினையாக்கலே! 


காப்பீடு (இன்சூரன்சு மாணவன்‌ என்ற வகையில்‌ 
நான்‌ ஆயுள்‌ காப்பீட்டின்‌ அடிப்படைக்‌ 
கொள்கையைக்‌ குறளின்‌ செய்தியோடு பொருத்திப்‌ 


187 


பார்ப்பதுண்டு! ஒருவனுடைய இறப்பின்போது அவன்‌ 
ஈட்டுகிற வருவாய்‌ நின்றுவிடுகிறது. தன்‌ வருவாயை 
நம்பி வாழும்‌ குடும்பத்தின்‌ தொடரும்‌ வாழ்வுக்கு ஒரு 
தொகையை விட்டுச்‌ செல்ல வேண்டும்‌ என்பது 
தார்மீகக்‌ கடமை! ஆனால்‌ அவனிடம்‌ அப்பொழுது 
இருக்கும்‌ தொகையோ றிது. 


எனவே இறப்புக்கு ஆளாகக்‌ கூடிய மிகப்பலரும்‌ 
இணைக்கப்பட்டு அவர்களிடமிருந்து சிறு 
தொகையாகக்‌ காப்பீட்டுக்‌ கட்டணம்‌ பிரிமியம்‌) 
வயதிற்கு ஏற்பப்‌ பெறப்பட்டு அத்தொகை பெருந்‌ 
தொகையாறிெது. அந்தத்‌ தொகையிலிருந்து (பரீீ£ ரபி) 
அவர்களில்‌ யாருக்கு இறப்பு ஏற்படுகிறதோ 
அவருக்கு இறப்பு உரிமம்‌ வழங்கப்படுகிறது. 
அனைவரும்‌ ஒரே நேரத்தில்‌ இறப்பதில்லை என்பதே 
இறப்பின்‌ Kl நிதர்சனம்‌! 


இது காப்பீடு (Risk coverage) என்கிற ஒரு வினையின்‌ 
செயல்‌ கூறு. இதனுடன்‌ மற்றொரு மனிதனின்‌ 
தேவையான சேமிப்பு (௮95 எற்‌ சேர்க்கப்பட்டு 
அதற்கான பிரிமிய வைப்புத்தொகை (வங்கியின்‌ 
ரெக்கரிங்‌ டெபாசிட்‌ திட்டம்‌ போன்று) சேர்க்கப்பட்டு 
காப்பீடும்‌ சேமிப்பும்‌ ஈர5& + 595) சேர்ந்த பல பத்து 
ஆயுள்காப்பீட்டுத்‌ திட்டங்கள்‌ 
உருவாக்கப்படுகின்றன. மனிதனின்‌ ஆயுள்‌ சார்ந்த 
இரண்டு தேவைகளான இளமையில்‌ இறப்புக்கும்‌ 
நீண்ட நாள்‌ வாழ்ந்து வருமானம்‌ ஈட்டும்‌ 
திறனிழப்புக்கும்‌ காப்பீட்டுத்‌ திட்டம்‌ மாற்றாக 
உதவுறெது! இது ஒருசெயல்‌ புரிறெபோது மற்றொரு 
தேவையைப்‌ பூர்த்திசெய்துகொள்கிற 'வினையால்‌ 
வினையாக்கிக்‌ கோடல்‌' அன்றோ! 


188 


21. அயல்நாடுகளில்‌ வெளியான 
தமிழ்‌ இதழ்கள்‌ 


_ முனைவர்‌ ௧. சுபாஷிணி 


கடந்த ஆண்டு லண்டன்‌ நகரில்‌ உள்ள பிரித்தானிய 
நூலகத்திற்கு ஒரு சில நாட்கள்‌ மலேசிய 
சிங்கையிலிருந்து 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ 
வெளிவந்த சஞ்சிகைகள்‌ சிலவற்றைப்‌ பற்றி அறிந்து 
கொள்ளவும்‌ அவற்றுள்‌ சிலவற்றை 
ஆவணப்படுத்தவும்‌ சென்றிருந்தேன்‌. பிரித்தானிய 
காலனித்துவக்‌ காலத்தில்‌ தமிழ்நாட்டிற்கு வெளியே 
கிழக்காசிய நாடுகளில்‌ குறிப்பிடத்தக்க வகையில்‌ 
வார, மாத இதழ்கள்‌ சில தமிழார்வலர்களால்‌ 
வெளியிடப்பட்டன. இந்த முயற்சிகள்‌ பற்றியும்‌ 
அக்காலகட்டத்தில்‌ வெளிவந்த சஞ்சிகைகள்‌ 
பற்றியும்‌ எனது புதிய நூலான தமிழர்‌ புலப்பெயர்வு' 
நூலில்‌ ஒரு அத்தியாயத்தில்‌ 
பட்டியலிட்டிருக்கின்றேன்‌. 


189 


அவ்வகையில்‌ 19ஆம்‌ நூற்றாண்டில்‌ மலயாவில்‌ 
குறிப்பாக பினாங்கிலிருந்தும்‌, சிங்கை, 
இந்தோனீசியா, பர்மா ஆகிய நாடுகளிலிருந்தும்‌ 
வெளிவந்த சஞ்சிகைகள்‌ சில வரலாற்று 
முக்கியத்துவம்‌ பெறும்‌ ஆவணங்களாகத்‌ 
திகழ்கின்றன. இவை கூறும்‌ செய்திகள்‌ அன்றைய 


190 


கிழக்காசிய நாடுகளை, அங்கு வாழ்ந்த தமிழ்‌ 
மக்களை, அவர்களின்‌ வாழ்நிலைச்‌ சூழலைப்‌ 
பதிகின்றன. 


அவ்வகையில்‌ 'உலக நேசன்‌, 'இந்து நேசன்‌' என்ற 
இரண்டு சஞ்சிகைகளை இங்கே காணலாம்‌. மாதம்‌ 
இருமுறையும்‌ வாரம்‌ ஒருமுறையும்‌ இவை 
வெளிவந்தன. சமகால உள்ளூர்‌, வெளிநாட்டுச்‌ 
செய்திகளை இவை தாங்கி வெளிவந்தன. 


இத்தகைய சஞ்சிகைகளை ஆராய்ந்து அவை 
கூறுகின்ற செய்திகளை இக்கால வாசிப்பிற்கு 
வழங்க வேண்டிய பணி முக்கியமானது எனக்‌ 
கருதுகின்றேன்‌. தமிழ்நாட்டுப்‌ 
பல்கலைக்கழகங்களில்‌ முதுநிலை, முனைவர்‌ பட்ட 
ஆய்வை மேற்கொள்ளும்‌ மாணவர்கள்‌ இத்தகைய 
ஆவணங்களைத்‌ தேடி வாசித்து அவை கூறும்‌ 
வரலாற்றுச்‌ செய்திகளை ஆராய்வது இவ்வகையில்‌ 
அமையக்‌ கூடிய பணிகளில்‌ ஒன்று. இதனைக்‌ 
கல்லூரி மற்றும்‌ பல்கலைக்கழகத்‌ 
தமிழ்த்துறையினர்‌ அல்லது இதழியல்‌ மற்றும்‌ 
சமூகவியல்‌ துறையினர்‌ கவனத்தில்‌ எடுத்துக்‌ 
கொள்ளவேண்டியது அவசியம்‌. 


191 


22. வரலாற்றில்‌ பொய்கள்‌: நூல்‌ 
மதிப்புரை 


- சபாரத்தினம்‌ 


தற்போது படித்து முடித்த நூல்‌. சகோதரி முனைவர்‌ 
தேமொழியின்‌ சிறப்பான நூல்‌. வரலாற்றுப்‌ பிழைகள்‌ 
பற்றி ஏதோ சொல்லுகிறார்‌ என்ற நினைப்பிலேயே 
படிக்க ஆரம்பித்தேன்‌. ஆனால்‌ வரலாற்றில்‌ 
பொய்கள்தான்‌ என்று புரிந்து கொண்டேன்‌. பிழைகள்‌ 
என்றால்‌ இயல்பாகக்‌ கூட நிகழ்ந்திருக்கலாம்‌. 


வலிந்து திணிக்கப்‌ பட்டவையே பொய்கள்‌. 
இந்நூலுக்கு சகோதரி முனைவர்‌ க.சுபாஷிணியின்‌ 
சிறப்பான பதிப்புரை. அதில்‌ "கான்ஸ்டன்டைனின்‌ 
நன்கொடை" குறித்து திருச்சபைக்கும்‌, ஆளும்‌ 
வர்க்கத்துக்கும்‌ இடையே எழுந்த முரண்பாடு, 
நிலவில்‌ உயிரினம்‌ என்ற விந்தை செய்து, சர்‌ ஜான்‌ 
ஹெர்ஷல்‌ கட்டுரைகள்‌, இப்படி உலா வரும்‌ 
பொய்களைச்‌ சுட்டிக்காட்டி இருக்கிறார்‌. 


இந்த நூல்‌ சுட்டிக்காட்டும்‌, வரலாற்றுப்‌ பொய்கள்‌ 
என்னவென்றால்‌ ... 

1. குமரிக்கண்டம்‌ என்ற ஒரு புனைவு 

2. பிக்கோலிம்‌ போர்‌ என்ற ஒரு புளுகு. 

3. சிந்துவெளியின்‌ குதிரை முத்திரை என்ற ஒரு 
மோசடி 

4. சரஸ்வதி நதி என்ற ஒரு புரட்டு. 
இவையெல்லாம்‌ அவர்‌ கொடுத்துள்ள அத்தியாயத்‌ 
தலைப்புகளும்‌ கூட. 


192 


1 நர்‌ 


ழ்‌ 


ரீ 
ல்‌ 
தி்‌ த கோஷ இ: 
க ணை கருக வலித்து எவர 
ண 11 1 


நான்‌ விரிவாக இங்கே சொல்வதை விட நூலைப்‌ 
படிப்பது சிறப்பு. முக்கிய செய்தியை (core point) 
மட்டும்‌ சொல்லிவிடுகிறேன்‌. 


1. குமரிக்கண்டம்‌: 

சங்க இலக்கியம்‌, சிலப்பதிகாரம்‌ இவை கூறும்‌ 
கடல்கோள்‌, நிலம்‌ பாதிப்பு இவற்றுக்கு 1213 ம்‌ 
நூற்றாண்டில்‌ கூறிய கருத்துக்களையும்‌, 19 ம்‌ 
நூற்றாண்டில்‌ உருவான அறிவியல்‌ 
கோட்பாடுகளையும்‌ இணைத்து குமரிக்கண்டம்‌ 
என்ற புனைவு உருவாக்கப்‌ பட்டது. உண்மையில்‌ 
குமரி முனைக்குத்‌ தெற்கே எந்த நிலப்‌ பரப்பும்‌ 
இருப்பதற்கான அறிவியல்‌ தரவுகள்‌ இல்லை. 
இலக்கியங்கள்‌ கூறும்‌ லெமுரியா, குமரிக்‌ கண்டம்‌ 
இவற்றை அறிவியல்‌ கூறும்‌ Pகாஏe வோடு ஒப்பு 
வைக்க முடியாது. 


2. பிக்கோலிம்‌ போர்‌: 

மராட்டியத்தில்‌ இருந்த மராட்டிய அரசுக்கும்‌, 
கோவாவில்‌ இருந்த போர்ச்சுக்கசிய அரசுக்கும்‌ நில 
ஆக்கிரமிப்பு விஷயத்தில்‌ சிறு சிறு போர்கள்‌ 


193 


இருந்தது உண்மை. ஓர்‌ ஒப்பந்தம்‌ கூட செய்து 
கொண்டனர்‌. ஆனால்‌ இதை பானிப்பட்டு யுத்தம்‌, 
உலக மகா யுத்தம்‌ அளவு கட்டமைத்த கூத்து 
குறித்துச்‌ சொல்வதே இந்த அத்தியாயம்‌. 


3. சிந்துவெளியின்‌ குதிரை முத்திரை: 
சிந்து சமவெளியில்‌ குதிரை முத்திரை என்ற மோசடி; 
சிந்து சமவெளிக்‌ காலம்‌ 5000 ஆண்டுகள்‌ முற்பட்டது. 


ஏறத்தாழ இரண்டாயிரம்‌ ஆண்டுகள்‌ 
நிலைத்திருந்தது (3300-1300 BCE). அந்தக்‌ 
காலகட்டத்தில்‌ குதிரை இங்கே இல்லை. 
இறக்குமதியும்‌ செய்யப்படவில்லை. முகமும்‌ 
முன்பாதியும்‌ சிதைந்து போன, உயர்‌ திமிள்‌ கொண்ட 
எருது உருவம்‌, குதிரை எனப்‌ புனையப்பட்டது. வேத 


காலத்தில்‌ தான்‌ குதிரைகள்‌ இருந்தன. இந்து 
சமவெளிக்‌ காலம்‌, வேத காலத்துக்கு மிக மிக 
முற்பட்ட காலம்‌. அதையும்‌ இதையும்‌ ஒன்று என்று 
பொருத்திப்‌ பார்க்க எத்தனை புனைவுகள்‌. 


4. சரஸ்வதி நதி: 

நான்கு வேதங்களும்‌ இயற்றப்பட்டது சரஸ்வதி நதி 
தரத்தில்தான்‌ என்பது வைதீகர்களின்‌ நம்பிக்கை. 
வேதங்களில்‌ கூட அதிகம்‌ உச்சரிக்கப்பட்டது 
சரஸ்வதி என்ற பெயர்தான்‌. கங்கை யமுனை கூட 
ஒரிரு இடங்களில்தான்‌. ஆனால்‌ இந்த நதிக்கான 
தரவுகள்‌ நிரூபிக்கப்‌ படவில்லை. இற்த சரஸ்வதி 
விவகாரம்‌ குறித்து மிக விரிவாக எழுதியிருக்கிறொர்‌. 
நூலின்‌ உட்பொருள்‌ அத்தனையும்‌ உரைப்பது 
இயலாத காரியம்‌ மட்டும்‌ அன்று, அது முறையும்‌ 
அன்று. தடம்‌ மாறிய சட்லெட்ஜ்‌ நதியின்‌ பழைய 
பாதையின்‌ மிச்சங்களையே சரஸ்வதி என்று 
அமைக்க விரும்புகறொர்கள்‌ சரஸ்வதி நதி 
ஆர்வலர்கள்‌ என்கிறார்‌ ஆசிரியர்‌. 


194 


ஆசிரியரின்‌ கருத்துக்கள்‌ இருக்கட்டும்‌; நம்‌ 
சிந்தனையைத்‌ தூண்டும்‌ இந்த நூல்‌. நமக்குள்‌ எழும்‌ 
தர்க்க வினாக்களுக்கு விடை இடைக்குிறதா என்று 
பாருங்கள்‌. 

வாழ்த்துகள்‌ தேமொழி. 


நூல்‌ விவரம்‌: 

நூல்‌: வரலாற்றில்‌ பொய்கள்‌ 
விலை: ₹100 

ஆசிரியர்‌: தேமொழி 


வெளியீடு: தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 

பதிப்பு: 2022 முதல்‌ பதிப்பு 

கிடைக்குமிடம்‌: 
https://www.commonfolks.in/books/d/varalaatril-poigal 


195 


23. இலங்கை தோட்டத்‌ 
தொழிலாளர்களைச்‌ சிறப்பிக்கும்‌ 
சிறப்பு அஞ்சல்தலை 

_- முனைவர்‌ ௧. சுபாஷிணி 


தமிழ்‌ மக்கள்‌ உலகம்‌ முழுவதும்‌ பல்வேறு 


காரணங்களுக்காகப்‌ புலம்பெயர்ந்து 
சென்றிருக்கின்றார்கள்‌. இலங்கைக்கான 
தமிழ்நாட்டு மக்களின்‌ புலப்பெயர்வு 
பன்னெடுங்காலமாகத்‌ தொடர்ந்து 


நடைபெற்றிருந்தாலும்‌ கடந்த இருநூறு ஆண்டுகள்‌ 
என்பது இலங்கையின்‌ வரலாற்றில்‌ மட்டுமின்றி 
அரசியலிலும்‌, பண்பாட்டளவிலும்‌ முக்கியத்துவம்‌ 
பெறுகின்ற ஒரு நிகழ்வு. 


தமிழ்‌ நாட்டை பூர்வீகமாகக்‌ கொண்ட தமிழ்‌ மக்கள்‌ 
தேயிலைத்‌ தோட்டங்களில்‌ பணியாற்றச்‌ 
சென்றார்கள்‌. அவர்கள்‌ சந்தித்த இன்னல்கள்‌ பல. 
அற்த இன்னல்களையும்‌ சவால்களாகக்‌ கொண்டு 
இன்று இலங்கையின்‌ மக்கள்‌ தொகையில்‌ 
குறிப்பிட்ட சிறப்பிடம்‌ பெறுகின்ற எண்ணிக்கையில்‌ 


இம்மக்கள்‌ வாழ்கின்றார்கள்‌. அதுமட்டுமல்ல 
தேயிலைத்‌ தோட்டத்‌ தொழிலாளர்கள்‌ தங்கள்‌ 
உழைப்பையும்‌ நாட்டு வளர்ச்சிக்காக 


அர்ப்பணித்திருக்கின்றார்கள்‌ என்பதை நாம்‌ 
மறந்துவிடக்கூடாது. 


தமிழ்நாட்டுப்‌ பின்புலத்தைக்‌ கொண்ட தேயிலைத்‌ 
தோட்டத்‌ தொழிலாளர்களைச்‌ சிறப்பிக்கும்‌ 


196 


வகையில்‌ இலங்கையின்‌ நெக்கு மாகாண ஆளுநர்‌ 
மாண்புமிகு செந்தில்‌ தொண்டமான்‌ அவர்கள்‌ கடந்த 
மாதம்‌ 19 ஆம்‌ தேதி சிறப்பு அஞ்சல்‌ தலையை 
வெளியிட்டு வைத்தார்‌. 


ஜூன்‌ 8, 2024 முன்தினம்‌ பிராங்பேர்ட்‌ நகரில்‌ 
அவரைச்‌ சந்தித்த நிகழ்வில்‌ எனக்கு இந்த அஞ்சல்‌ 
தலை சிறப்பு வெளியீட்டை வழங்கிச்‌ சிறப்பித்தார்‌. 


தமிழர்‌ புலம்பெயர்வு தொடர்பான ஆவணங்களில்‌ 
இந்த அஞ்சல்‌ தலையும்‌ இணைகன்றது. 


197 


Senthil Thondaman @ oss 
une 9 at 6:11A4M-@ 


Had 3 good intraction with the Tamil Diaspora in Frankfurt at Germany 

Dr. K. Subashini President of Tamil Heritage foundation international presented the book 

தமிமர்‌ புலப்பெயர்வு” the history of Tamil expansion globally several centuries 300. 

Had also presented the First Day Commemorative Stamp of the 200th year of Plantation 

community in Srilanka 

புலம்பெயர்‌ தமிம்‌ மக்களை ஜேர்மனி பிராங்பேர்ட்‌ நகரில்‌ சந்தித்து 

கலந்துரையாடியதுடன்‌ 

சர்வதேச தமிம்‌ மரபு அறக்கட்டளையின்‌ தலைவர்‌ டொக்டர்‌ கே.சுபாஷினி 

அவர்களிடமிறாந்து 

பல நூற்றாண்டுகளுக்கு முன்‌ உலக அளவில்‌ தமிம்‌ விரிவாக்கத்தின்‌ வரலாறு 

தொடர்பான “தமிழர்‌ புலப்பெயர்வு” நூலை பெற்றுக்கொண்டதுடன்‌ 

இலங்கையில்‌ பெருந்தோட்ட சமூகத்தின்‌ 200வது வறாடத்தின்‌ முதல்‌ நினைவ 

முத்திரையையும்‌ வழங்கி வைத்தேன்‌. 

853௧2 0701222209 3 ௫2௫௫ 6௦௦௧௧22456 ஐல 88582௯ 83௯99430 ௮029 இ ஏல 

0:36 சலக்‌ ௧2௫3 202 மக்கி லலி 35938 ச௫ ஜி லகி 
2௫6௫௫ 9 மகி கும்‌ ஒக்‌ 8566 


ஜக ைவ்‌ ood 735 90 
55 ஜதி 


TY A 
Dp, 
pia Mai i WA 


©O Subashini Thf and 314 others 11 comments 4 shares 


https://www.facebook.com/Senthiltho/posts/pfbid031wL9aYmacbkrBXQjgpQqZ 
NUdUE3rUCQ5Brcvg72PMoC29Yo4vC7cfmtHC75tZbRI1I 


198 


Ceylon Times Network 
June 9 at 1008PM ங்‌ 


தமிழர்‌ புலப்பெயர்வு என்ற நூலை பெற்றுக்கொண்ட செந்தில்‌ தொண்டமான்‌! 
நூறால்‌ ஹுதா உமர்‌ 

சர்வதேச தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ தலைவர்‌ டொக்டர்‌ கே.சுபாஷினி 
அவர்களை கிழக்கு மாகாண ஆளறானரும்‌ இலங்கை தொழிலாளர்‌ காங்கிரசின்‌ 
தலைவருமான செந்தில்‌ தொண்டமான்‌ ஜெர்மனி பிராங்பேர்ட்‌ நகரில்‌ சந்தித்து 
கலந்துரையாமடனார்‌. 


இக்கலந்துரையாடலின்‌ போது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்‌ உலக அளவில்‌ 
தமிழ்‌ விரிவாக்கத்தின்‌ வரலாறு தொடர்பான “தமிழர்‌ புலப்பெயர்வு” நாலை 
டாக்டர்‌ கே.சுபாஷினி ஆளுநருக்கு வழங்கி வைத்தார்‌. 

மேலும்‌ இலங்கையில்‌ பெறாந்தோட்ட சமூகத்தின்‌ 200வது வருடத்தின்‌ முதல்‌ 
நினைவு முத்திரையையும்‌ ஆளுநரால்‌ டாக்டர்‌ கே.சுபாஷினி க்கு வழங்கி 
வைக்கப்பட்டதுடன்‌,ஜெர்மனி பிராங்பேர்ட்‌ நகரில்‌ உள்ள புலம்பெயர்‌ தமிழ்‌ 
மக்களையும்‌ சந்தித்து கலந்துரையாடல்‌ மேற்கொண்டார்‌. 


https://www.facebook.com/ceylontimesnetwork 


199 


24. டாக்டர்‌ தணிகைமலை 
அவர்களுக்கு ஜெர்மனியின்‌ மதிப்பு 
மிகு மருத்துவத்துறை விருது 


_ முனைவர்‌ ௧. சுபாஷிணி 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை ஐரோப்பியக்‌ களை 
உறுப்பினர்‌ டாக்டர்‌ தணிகைமலை அவர்களுக்கு 
"Frontiers in medical chemistry 2024" என்ற விருது அவரது 
ஆய்வுக்காக ஜெர்மனியில்‌ கிடைத்துள்ளது என்ற 
செய்தியைப்‌ பகிர்ந்து கொள்வதில்‌ மகழ்ச்சி 
அடைகிறேன்‌. டாக்டர்‌ தணிகைமலை அவர்கள்‌ 
ஜெர்மனியில்‌ உள்ள டூபிங்கன்‌ பல்கலைக்கழகத்தில்‌ 
பணியாற்றி வருகின்றார்‌. 


200 


Innovation Award For Medical/Pharmaceutical Chemistry 2024 


The Innovation Award 2024 was presented on 19 March 2024 at the Division 
conference "Frontiers in Medicinal Chemistry 2024" in Munich to 

Dr. Thanigaimalai Pillaiyar was awarded “in recognition of his outstanding, 
original and pioneering research work. Mr. Pillaiyar has made considerable 


scientific contributions to the medicinal chemistry of antiviral therapeutics, 
particularly for substances with activity against coronaviruses. Particularly 
innovative is the addressing of viral and host kinases to develop antiviral vii.n.re.: Prof. Dr: Christian Ducho, 
compounds with a broad spectrum of activity. This opens up new Dr. Thanigaimalai Pillaiyar und 
approaches to combating dengue, Zika and influenza viruses. The scientific Dr. Christian Kuttruff 

success of his innovative work is impressively documented by publications Foto: Dr. Jorg Pabel, Minchen 

in the highest international journals. * 


https://en.gdch.de/network-structures/gdch-structures/medicinal- 
chemistry/awards-honors/innovation-award.htm|l 


Innovation Award For Medical/Pharmaceutical Chemistry 2024 


v.li.n.re.: Prof. Dr. Christian Ducho, 

Dr. Thanigaimalai Pillaiyar und 

Dr. Christian Kuttruff 

Foto: Dr. Jorg Pabel, Munchen 

The Innovation Award 2024 was presented on 19 March 2024 at 
the Division conference "Frontiers in Medicinal Chemistry 2024" 
in Munich to 

Dr. Thanigaimalai Pillaiyar was awarded "in recognition of his 
outstanding, original and pioneering research work. Mr. Pillaiyar 
has made considerable scientific contributions to the medicinal 
chemistry of antiviral therapeutics, particularly for substances 
with activity against coronaviruses. Particularly innovative is the 
addressing of viral and host kinases to develop antiviral 
compounds with a broad spectrum of activity. This opens up new 
approaches to combating dengue, Zika and influenza viruses. 
The scientific success of his innovative work is impressively 
documented by publications in the highest international 
journals." 


201 


அவருக்குத்‌ தமிழ்‌ மரபு அறக்கட்டளை நிர்வாகக்‌ 
குழுவினர்‌ மற்றும்‌ செயற்குழுவின்‌ சார்பில்‌ நெஞ்சம்‌ 
நிறைந்த  நல்வாழ்த்துக்களைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. 


டாக்டர்‌ தணிகை மலை அவர்களது கொரோனா 
வைரஸ்‌ மற்றும்‌ மருத்துவத்துறை சார்ந்த உரை 
ஜூலை திசைக்‌ கூடல்‌ நிகழ்ச்சியில்‌ இடம்‌ 
பெறுதிறது. 


முனைவர்‌ ௧. சுபாஷிணி 


தலைவர்‌, தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு 
அமைப்பு 


202 


25 . தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 
நிகழ்ச்சிகள்‌ 
_ ஏப்ரல்‌ 1, 2024-- ஜூன்‌ 30, 2024 நிகழ்வுகள்‌ -- 
சிறப்பு நிகழ்ச்சிகள்‌ 


ஜெர்மனி டூசல்டோர்‌ஃப்‌ நகரில்‌ தமிழ்ப்‌ புத்தகக்‌ 
கண்காட்சி மே 11, 2024 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின்‌ 
ஐரோப்பியக்‌ இளையின்‌ ஏற்பாட்டில்‌ 
சனிக்கிழமை மே 11, 2024 ஆம்‌ தேதி அன்று 
ஜெர்மனி டூசல்டோர்‌ஃப்‌ நகரில்‌ தமிழ்ப்‌ புத்தகக்‌ 
கண்காட்சி நடைபெற்றது. 


203 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு 
அருங்காட்சியகப்‌ பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி 


சிறப்புரையாளர்கள்‌: 
18 MAY 2024 


INTERNATIONAL 
MUSEUM DAY 


சர்வதேச 
அருங்காட்சியக 
தினம்‌ 


ரை 


சர்வதேச அருங்காட்சியக தினம்‌ 
_— இணையவழி சிறப்பு நிகழ்ச்சி 
தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு 
திசைக்கூடல்‌ - 358 [மே 18, 2024] 
https://youtu.be/U5iT9TVO4AM 


சிறப்புரையாளர்கள்‌: 
“நான்‌ பார்த்து மகிழ்ந்த அருங்காட்சியகங்கள்‌” 
சோபிதா மனோகரன்‌, 5ஆம்‌ வகுப்பு 


“இன்றைய அருங்காட்சியகங்கள்‌: கல்வி மற்றும்‌ 
ஆராய்ச்சிக்கான தளம்‌” 
திருமதி.சிவ.சத்தியவள்ளி, மாவட்ட காப்பாட் சியர்‌, 
அரசு அருங்காட்சியகம்‌, திருநெல்வேலி & 
கன்னியாகுமரி. 


"உலக வரலாற்றில்‌ சிறப்பிடம்‌ பெறும்‌ 
அரும்பொருட்கள்‌ கொண்ட அயல்நாட்டு 
அருங்காட்‌சியகங்கள்‌” 

முனைவர்‌ க.சுபாஷிணி 


204 


சிறப்புக்‌ கருத்தரங்க நிகழ்ச்சிகள்‌, 
பயிலரங்கங்கள்‌ 
மட்டக்களப்பு வரலாறு-சமூகம்‌-பண்பாடு: 


இரண்டு நாள்‌ இணைய வழி கருத்தரங்கம்‌ 
ஏப்ரல்‌ 20 & 21-2024 


நிகழ்ச்சி நிரல்‌ 


பழ வல்லன்‌ 


க்கை 
கையக 
ஏன்னிகளச்‌சரக்துக்‌ | நிறைவுரை 


கலி திலகம்‌ 
ன 


காணொளிகள்‌ தொகுப்பு: 
https://www.youtube.com/playlist?list=PLdag7qOk9BNnjsp9kIlC 
BKP6BoOEANDbSkc 


அறிமுகவுரை 
https://youtu.be/Owd 1ITbtOl 


மட்டக்களப்புப்‌ பூர்வகுடிகளின்‌ சடங்குசார்‌ சமூக 


வலு 

திருமிகு. ௧. பத்திநாதன்‌ 

கள ஆய்வாளர்‌ நூலக நிறுவனம்‌, இலங்கை 
https://youtu.be/mJTon3WzgP4 


205 


பூர்வீக வரலாறு - வரலாற்றுத்‌ தொடக்க காலம்‌ 
முதல்‌ இபி.4ஆம்‌ நூற்றாண்டு வரை 

திருமிகு. கெளரி லக்சுமிகாந்தன்‌ 

தலைவர்‌, வரலாற்றுத்‌ துறை 

கலை கலாசார பீடம்‌ இழக்குப்‌ பல்கலைக்கழகம்‌, 
இலங்கை 

https://youtu.be/FoOPys-9I0g 


மட்டக்களப்பின்‌ பிற்கால வரலாறு - 10ஆம்‌ 
நூற்றாண்டு முதல்‌ சமகாலம்‌ வரை 

திருமிகு. விவேகானந்தராஜா துலாஞ்சனன்‌ 
உதவிப்‌ பிரதேச செயலாளர்‌, பிரதேச செயலகம்‌ 
போரதீவுப்பற்று வெல்லாவெளி, இலங்கை 
https://youtu.be/wd 55 Hz6-C 


மட்டக்களப்பின்‌ பொருளியல்‌ அமைப்பும்‌ சமூக 
அமைப்பும்‌ 

முனைவர்‌ சு. சிவரெத்தனம்‌ 

முதுநிலை விரிவுரையாளர்‌ கட்புல தொழில்‌ நுட்பக்‌ 
கலைகள்‌ துறை, 

சுவாமி விபுலானந்தா அழகியற்‌ கற்கைகள்‌ 
நிறுவகம்‌ ழெக்குப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
இலங்கை 

https://youtu.be/yUe65xtLFg8 

மட்டக்களப்பின்‌ தனித்துவமான வாழ்வியல்‌ 
பண்பாட்டுக்‌ கோலங்கள்‌ 

பேராசிரியர்‌ முனைவர்‌ சாந்தி கேசவன்‌ 

இந்து நாகரிகத்துறை கலை கலாசார பீடம்‌ 
கிழக்குப்‌ பல்கலைக்கழகம்‌, இலங்கை 
https://youtu.be/jQNFOK-UMMA 


206 


பன்முக நோக்கில்‌ மட்டக்களப்பு பகுதியில்‌ இந்து 
வழிபாட்டு முறைகள்‌ 

முனைவர்‌ வ. குணபாலசிங்கம்‌ 

பீடாதிபதி, கலை கலாசார பீடம்‌ இழக்குப்‌ 
பல்கலைக்கழகம்‌, 

இலங்கை 

https://youtu.be/AV4pZes0lAl 


மட்டக்களப்பின்‌ விவசாய சமூக அமைப்பினடியாக 
எழுந்த இலக்கியமரபுகளும்‌ அவற்றின்‌ 
செவ்நெறிகளும்‌ 

பேராசிரியர்‌ சி. சந்திரசேகரம்‌ 

தலைவர்‌ தமிழ்க்‌ கற்கைகள்‌ துறை 
கிழக்குப்பல்கலைக்கழகம்‌, இலங்கை 
https://youtu.be/o3MwNtfepUU 


கிழக்கிலங்கை முஸ்லிம்களும்‌ ஈழத்துத்‌ தமிழ்‌ 
இலக்கியமும்‌ 

முனைவர்‌ றமீஸ்‌ அப்துல்லா 

முதுநிலைப்‌ பேராசிரியர்‌, மொழித்துறை 
தென்‌ இழக்குப்‌ பல்கலைக்கழகம்‌, இலங்கை 
105: /நுபெர்ப.06780&78/:6 

மட்டக்களப்பு வரலாறு-சமூகம்‌-பண்பாடு: இரண்டு 
நாள்‌ இணைய வழி கருத்தரங்கம்‌ 
நிறைவுரை:பேராசிரியர்‌ பக்தவத்சல பாரதி 
தொகுப்புரைநாடகப்‌ பேராசிரியர்‌ முனைவர்‌ 
சிமெளனகுரு 

நன்றியுரை:முனைவர்‌ ௧. சுபாஷிணி 
https://youtu.be/oKKTZlaZu7Y 


207 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு 
கடிகை சிறப்பு நிகழ்ச்சி - 
மரபணுவியல்‌ இணையவழி கருத்தரங்கம்‌ 


நாம்‌ யார்‌? எங்கிருந்து வந்தோம்‌? நமது உடல்நலம்‌ 
மற்றும்‌ நோயின்‌ அடிப்படையில்‌ நாம்‌ ஏன்‌ 
வேறுபடுகிறோம்‌? 

_ முனைவர்‌ கு. தங்கராஜ்‌ 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பது 
பன்னாட்டு அமைப்பு கடிகை 


மரபணுவியல்‌ இணையவழி கருத்தரங்கம்‌ 


சி. நூ 


முனைவர்‌.க.சுபாஷிணி முனைவர்‌. கு. தங்கராஜ்‌ முனைவர்‌ நா. கண்ணன்‌ 


ஜூன்‌ 8, 2024 


காணொளி: 
https://www.youtube.com/watch?v=IwP5qgl49Uxc 


தமிழ்‌ மொழி, தமிழர்கள்‌ சார்ந்த ஆவணங்கள்‌, 
தடயங்கள்‌, தொன்மச்‌ சின்னங்கள்‌, வாய்மொழி 
இலக்கியங்கள்‌ என்று நிறைய தகவல்கள்‌ 
வரலாற்றுக்‌ காலம்‌ தொடர்ந்து கிடைக்கிறது. 
ஆனால்‌ நம்முடைய மூதாதையர்கள்‌ பற்றிய 
தகவல்கள்‌ மற்றும்‌ காலந்தோறும்‌ நடக்கும்‌ 
இனக்குழுக்களின்‌ கலப்புகள்‌ பற்றிய அறிய நாம்‌ 
அறிவியலின்‌ துணையை நாட வேண்டியுள்ளது. 


208 


முக்கியமாக மரபணுவியல்‌ துறையில்‌ இந்தியர்கள்‌ 
யார்‌, தமிழர்கள்‌ யார்‌ என்று கேள்விகளுக்கு 
அறிவியல்‌ வழியான ஆய்வு முடிவுகள்‌ கடந்த 5 முதல்‌ 
10 ஆண்டுகளில்‌ நிறைய கிடைத்துள்ளது. இந்த 
அறிவியல்‌ முடிவுகளை பொது மக்களுக்கு எடுத்துச்‌ 
செல்ல மற்றும்‌ தமிழ்ச்‌ சமூகத்தில்‌ ஒரு விழிப்புணர்வு 
ஏற்படுத்த இணைய தளத்தில்‌ மரபணுவியல்‌ 
கருத்தரங்கு செய்யலாம்‌ என்று செயற்குழு முடிவு 
செய்து கடந்த 2024 ஜூன்‌ 8 ஆம்‌ தேது நடத்தினோம்‌. 


இக்கருத்தரங்கில்‌ ஐதராபாத்தில்‌ உள்ள 601/6 ஆய்வு 
நிறுவனத்தில்‌ பணியாற்றி வரும்‌ முனைவர்‌ 
தங்கராஜ்‌ 'நாம்‌ யார்‌? எங்கிருந்து வந்தோம்‌? நமது 
உடல்‌ நலம்‌ மற்றும்‌ நோயின்‌ அடிப்படையில்‌ நாம்‌ 
ஏன்‌ வேறு படுகிறோம்‌ ?' என்ற தலைப்பில்‌ 
சிறப்புரையாற்றினார்‌. நிகழ்வில்‌ தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளையின்‌ இணை-தோற்றுநர்‌ முனைவர்‌ 
கண்ணன்‌ வாழ்த்துரை வழங்கினார்‌. முனைவர்‌ 
சுபாஷிணி, தலைவர்‌, தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 
நோக்கவுரை நிகழ்த்தினார்‌. 


209 


கருத்தரங்கில்‌ பங்கேற்க 182 நபர்கள்‌ பதிவு செய்து 
கொண்டனர்‌. நிகழ்ச்சியில்‌ 115 கலந்து கொண்டு 
உரையின்‌ முக்கிய கருத்துக்களை உள்வாங்கிக்‌ 
கொண்ட மட்டுமில்லாமல்‌ நிறைய கேள்விகள்‌ 
தொடுத்துப்‌ பயன்பெற்றுக்‌ கொண்டனர்‌. 
பங்கேற்பாளர்கள்‌ அனைவருக்கும்‌ சான்றிதழ்‌ 
மின்னஞ்சல்‌ வழி அனுப்பி வைக்கப்பட்டது. 


நிகழ்ச்சியை முனைவர்‌ இந்துமதி செவ்வனே 
தொகுத்து வழங்கினார்‌. இருமிகு சக்தி ஸ்ரீ, திருமிகு 
சுபிக்ஷா நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழ்‌ மற்றும்‌ 
சான்றிதழ்‌ தயாரித்தனர்‌, வாட்ஸ்‌அப்‌ குழுமத்தை 
திருமிகு சுபிக்ஷா, திருமிகு மணிவண்ணன்‌ அழகே 
வழிநடத்துனர்‌. ஜும்‌ டெக்னிக்கல்‌ சப்போர்ட்டை 
திருமிகு வருண்‌ திருமிகு பானுரேகா நல்கினார்கள்‌. 


இந்த நிகழ்ச்சி தமிழ்‌ மரபு அறக்கட்டளைக்கு ஒரு 
முக்கிய மைல்களாக அமைந்தது என்பதில்‌ 
எங்களுக்குப்‌ பெருமிதம்‌ அளிக்கிறது. 


நன்றி 

முனைவர்‌ முபாமா 

கடிகைப்‌ பொறுப்பாளர்‌ 

தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு 


210 


இணையவழி திசைக்கூடல்‌ நேரலைகள்‌ 


இணையவழி உரைத்தொடர்‌ நிகழ்ச்சி 


திசைக்கூடல்‌ 355 


முனைவர்‌ க.சுபாஷிணி 
தலைவர்‌, 
தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 


Meeting ID: 841 5941 9415 
9௪ Passcode: பாரி 


கப்பலோட்டிய தமிழர்கள்‌ 

_ முனைவர்‌ க.சுபாஷிணி 

தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு 
நிகழ்ச்சி 

திசைக்கூடல்‌ - 355 [ஏப்ரல்‌ 13, 2024] 
https://www.youtube.com/watch?v=fTw8RaouBfE 


இணையவழி உரைத்தொடர்‌ நிகழ்ச்சி ர்‌ பு அறக்கட்டளை 


திசைக்கூடல்‌ 356 
நண்ண எலல. ்‌ 


கொரியப்‌ பேரரசியான இந்திய 
இளவரசி ஆய்வுகளில்‌ திருப்பம்‌ 


[OFA] 
Ai Meeting ID: 841 5941 9415 
BREE Passcode: thii 


கொரியப்‌ பேரரசியான இந்திய இளவரசி 
ஆய்வுகளில்‌ திருப்பம்‌ 

_ முனைவர்‌ மெய்‌ சித்ரா 

தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு 
நிகழ்ச்சி 

திசைக்கூடல்‌ - 356 [மே 5, 2024] 
https://www.youtube.com/watch?v=asR2Cdfm SO 


211 


இணையவழி உரைத்தொடர்‌ நிகழ்ச்சி 


குவடலூப்‌ தீவு : தலைமுறைகள்‌ தாண்டியும்‌ காணக்‌ 
கிடைக்கும்‌ தமிழ்த்தடங்கள்‌ 

_ ஓவியர்‌ VP. வாசுகன்‌ 

தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு 
நிகழ்ச்சி 

திசைக்கூடல்‌ - 357 [மே 11, 2024] 

https://youtu.be/Y l2fh2gB]8 


முனைவர்‌ க.சுபாஷிணியின்‌ “தமிழர்‌ புலப்பெயர்வு” 
_ நூல்‌ திறனாய்வு: முனைவர்‌ சிவ.இளங்கோ 

தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு 
நிகழ்ச்சி 

திசைக்கூடல்‌ - 36 [ஜூன்‌ 22, 2024] 
https://www.youtube.com/watch?v=E IWwXN5uUw 


212 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பதிப்பக நூல்‌ 
வெளியீடுகள்‌ 


தமிழக நிலப்பரப்பில்‌ 2 


ந னைடட்டு 
எம்‌ ன்‌ 


கடல்களும்‌ 
கடல்கொண்ட 


நிலங்களும்‌ 


தமிழக நிலப்பரப்பில்‌ பாதை மாறிய ஆறுகள்‌ 
௪. சிங்கநெஞ்சம்‌ 

விலை: ₹120 - பக்கங்கள்‌: 93 - ஆண்டு: 2024 
ISBN: 9788196962630 


தமிழக நிலப்பரப்பில்‌ பின்வாங்கிய கடல்களும்‌ 
கடல்கொண்ட நிலங்களும்‌ 

௪. சிங்கநெஞ்சம்‌ 

விலை: ₹140 - பக்கங்கள்‌: 110 - ஆண்டு: 2024 

ISBN: 9788196962624 


வரலாற்று நிலவியல்‌ நோக்கில்‌ சிதம்பரம்‌ நகரும்‌ 
நகர்ப்புறமும்‌ 

முனைவர்‌ ஜெ. ஆர்‌. சிவராமகிருஷ்ணன்‌ 

விலை: ₹300 - பக்கங்கள்‌: 284 - ஆண்டு: 2024 

ISBN: 9788196962692 


இணையம்‌ வழி எளிதாகப்‌ பெற: 
https://www.commonfolks.in/books/tamil-heritage-foundation 
அல்லது 
https://wisdomkart.in/publisher/tamil-heritage-foundation/ 


213 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை மரபுக்‌ 
காணொளி வெளியீடு 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ 
மண்ணின்‌ குரல்‌ மரபுக்காணொளி வெளியீடு 
முனைவர்‌ ௧. சுபாஷிணி 
பினாங்கு இந்தியர்‌ சங்கம்‌ துணைத்தலைவர்‌ 
திரு. சோமசுந்தரம்‌ அவர்களை 
நேர்காணல்‌ செய்யும்‌ காணொளி மூலம்‌ 
பினாங்கு இந்தியர்‌ சங்கத்தின்‌ 
வரலாறு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது 
https://youtu.be/TJOT4AIwGKvE 


| Bil || 


SE 
ச ம்‌, 


வரலாறு அறியும்‌ மரபுப்‌ பயணம்‌ 


பனை திருவிழா மற்றும்‌ விழுப்புரம்‌ வரலாறு அறியும்‌ 
மரபுப்‌ பயணம்‌ 


7 


ஏப்ரல்‌ 6, 2024 


விழுப்புரம்‌ பனை திருவிழா மற்றும்‌ விழுப்புரம்‌ 
வரலாறு அறியும்‌ மரபுப்‌ பயணம்‌: 

தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின்‌ 
ஏற்பாட்டில்‌ ஏப்ரல்‌ 6, 2024 (சனிக்கிழமை அன்று) 
விழுப்புரம்‌ பனை திருவிழா மற்றும்‌ விழுப்புரம்‌ 
வரலாறு அறியும்‌ மரபுப்‌ பயணம்‌ சிறப்புடன்‌ நடந்தது. 
பனை ஆர்வலர்களால்‌ ஒருங்‌கிணைக்கப்படும்‌ 
பனைத்‌ திருவிழாவில்‌ பங்கேற்று நமது மண்/மரபு 
சார்ந்த பனை குறித்த தகவல்கள்‌ மற்றும்‌ பல்வேறு 
பனை உற்பத்திப்‌ பொருட்கள்‌ குறித்து அறிவதற்காக 
மரபு மற்றும்‌ வரலாற்று ஆர்வலர்கள்‌ 


215 


உ பனங்காட்டீஸ்வரர்‌ கோவில்‌ 
உ பனைமலை 
உ நரசிங்கனூர்‌ 
ஆகிய இடங்களுக்கு மரபுப்‌ பயணம்‌ 
மேற்கொண்டார்கள்‌. 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 
பன்னாட்டு அமைப்பு நடத்தும்‌ 


பனை மரபுப்‌ பயணம்‌ 
p 


தொடக்க இடம்‌: விழுப்புரம்‌ பேருந்து நிலையம்‌ 


காலை 8 மணி அளவில்‌ 


800க்கும்‌ மேற்பட்ட 
பயன்களைத்‌ 


தரும்‌ தொடர்புக்கு: 
பனைமரம்‌ பற்றி, அறிவோம்‌!! | 491 94872 20301 
உ பனங்காட்டீஸ்வரர்‌ கோவில்‌ 


நாள்‌: 06-88-2024, சனிக்கிழமை 
உ பனைம்லை கட்டணம்‌: 
1NR 500 (ஒரு நபருக்கு) 
வங்கி கணக்கு விவரங்கள்‌: 


* நரசிங்கனுர்‌ 
்‌ ல்‌ பெயர்‌ ._ : தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 
முன்‌ பதிவிற்கு: * | கணக்கு எண்‌ :1960500 474 
த IFSC யீடு : PUNB0119620 
https://forms.gle/6RxQnLBLHswhbjYR7 | வங்கி பெயர்‌ : பஞ்சாப்‌ தேசிய வங்கி 
கிளை : நுங்கம்பாக்கம்‌ 


www.tamilheritage.org 


216 


சுவலி-- ஒலிநூல்கள்‌ 


ஒலிப்புத்தகத்திட்டம்‌ 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாப்டு 7 | 
அமைப்பு 1 


ற” எழுதிய 
ஜெயகாந்தன்‌ சிறுகதைகள்‌ தொகுப்பு-2 
https://suvali.tamilheritage.org/Wஜெயகாந்தன்‌ - 

சிறுகதைகள்‌ -த-2/ 


ஜெயகாந்தன்‌ சிறுகதைகள்‌ தொகுப்பு-3 
https://suvali.tamilheritage.org/ Wஜெயகாந்தன்‌ - 
சிறுகதைகள்‌-த-3/ 


தமிழறிஞர்‌ டாக்டர்‌ மா. இராசமாணிக்கனார்‌ - 
எழுதிய பல்லவப்பேரரசர்‌” 
https://suvali.tamilheritage.org/பல்லவப்பேரரசர்‌/ 


217 


நூல்‌ அறிமுகம்‌ நிகழ்ச்சிகள்‌ 


[9] தமிழ்‌ மரா] அறக்கட்டளை 


பன்னாட்டு அமைப்பு 
(மதுரைக்கிளை) 


நூல்‌ அறிமுகம்‌ & 
கலந்துரையாடல்‌ 


நேரம்‌ : காலை 9 . 30 மணி முதல்‌ 11 . 30 மணி வரை 
நூல்‌ அறிமுகம்‌ : 


முனைவர்‌ 8 
முதுநிலை ஆசிரியர்‌ & பட்டிமன்ற பேச்சாளர்‌, மதுரை. 


ஏப்ரல்‌ மாத நூல்‌ அறிமுகம்‌ - 28.04.2024 
தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு , 
மதுரைக்கிளை 
முனைவர்‌ தேமொழி எழுதிய “இலக்கிய மீளாய்வு” 
நூல்‌ அறிமுகம்‌ : முனைவர்‌ ச. மதிப்பிரியா 
காணொளி: 
https://www.facebook.com/TamilHeritageFoundation/videos/115 
8221945614742 


218 


ஜூன்‌ மாத நூல்‌ அறிமுகம்‌ - 08.06.2024 
தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு , 
மதுரைக்கிளை 
"வரலாற்றில்‌ பொய்கள்‌” நூல்‌ அறிமுகம்‌ மற்றும்‌ நூல்‌ 
கொடை வழங்கும்‌ விழா 


முனைவர்‌ தேமொழி எழுதிய “வரலாற்றில்‌ 
பொய்கள்‌” 
நூல்‌ அறிமுகம்‌ : இருமிகு தாமரைச்செல்வி 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 
பன்னாட்டு அமைப்பு 


ஜூன்‌ மாத 
நூல்‌ அறிமுகம்‌ & 
நூல்‌ கொடை வழங்கும்‌ விழா 


மாணவர்களைப்‌ பாராட்டி பரிசு வழங்கல்‌ : 


முனைவர்‌ இருமது செ. ராஜேஸ்வரி 


தலைமை : 
முனைவர்‌ திருமதி செ. ராஜேஸ்வரி 
மொழிபெயர்ப்பாளர்‌, எழுத்தானர்‌. பஇப்பானர்‌ 
முன்னிலை : 
'இருமிகு ஷே. ஷேக்‌ நபி, 11.4.,01.£4.,MPhil., 
தலைமையாசிரியர்‌ அல்‌ அமீன்‌ மேல்நிலைப்பள்ளி... த்து 


வரவேற்பு மற்றும்‌ அறிமுகம்‌ : 
நல்லாசிரியை திருமிகு மு. சுலைகா பானு, 
M.A,M.A.,B.Ed., M.Phil, 

தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 

'மதுரைக்கிளைப்‌ பொறுப்பாளர்‌ 


நூல்‌ அறிமுகம்‌ : 
திருமிகு மு.தாமரைச்‌ செல்வி, 
44444 822. M.Phil. பட்டதாரி ஆசிரியை, 
ஊ.ஓ. நடுநிலைப்‌ பள்ளி. மைக்குடி. 


நன்றியுரை : 
இருமிகு செல்வம்‌ ராமசாமி. 
ஒளிப்படக்‌ கலைஞர்‌. 

ஸு சமூகச்‌ செயற்பாட்டாளர்‌. 


219 


காணொளி: 

பகுதி -1: நூல்கொடை 
https://www.facebook.com/TamilHeritageFoundation/videos/10 
00077501771660 


பகுதி -2: நூல்மதிப்புரை 
https://www.facebook.com/TamilHeritageFoundation/videos/14 
44749703079823 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ மதுரைக்‌ கிளையின்‌ 
சார்பாக ஜூன்‌ மாதம்‌ நடைபெற்ற நூல்‌ அறிமுகம்‌ 
மற்றும்‌ நூல்‌ கொடை வழங்கும்‌ விழா இனிதே 
நடைபெற்றது. நிகழ்ச்சியில்‌ முனைவர்‌ ராஜேஸ்வரி 
அவர்கள்‌ தலைமை உரை ஆற்ற, பள்ளியின்‌ 
தலைமை ஆசிரியர்‌ ஷேக்‌ நபி அவர்கள்‌ முன்னிலை 
வகித்து உரையாற்றி நிகழ்ச்சியைச்‌ 
சிறப்பித்தார்கள்‌. 


220 


அடுத்ததாக 10, 11, 12ஆம்‌ வகுப்புகளில்‌ முதல்‌ மூன்று 
இடங்கள்‌ பிடித்த பள்ளி மாணவர்களுக்குப்‌ பரிசாக 
முனைவர்‌ ராஜேஸ்வரி அவர்கள்‌ புத்தகங்கள்‌ 
வழங்கினார்கள்‌. 


அதனைத்‌ தொடர்ந்து முனைவர்‌ தேமொழி அவர்கள்‌ 
எழுதிய “ஏன்‌? எதற்கு ?எப்படி? எதனால்‌ ?” என்று 
தொடங்கும்‌, 5 தொகுதிகள்‌ கொண்ட “நுண்பொருள்‌ 
காண்பது அறிவு நூல்‌ வரிசை” அறிவியல்‌ நூல்கள்‌ 
பள்ளிகளுக்குக்‌ கொடையாக வழங்கப்‌ பட்டது. 
திருமிகு மோசஸ்‌ பாக்கியராஜ்‌, இருமிகு வசந்தி, 
திருமிகு பாலச்சந்தர்‌, திருமிகு சேகர்‌, திருமிகு 
காட்வின்‌, திருமிகு நாகரத்தினம்‌, திருமிகு 
லிங்கேஸ்வரி மற்றும்‌ அல்‌ அமீன்‌ மேல்நிலைப்பள்ளி 
தலைமை ஆசிரியர்‌ திருமிகு ஷேக்‌ நபி ஆகியவர்கள்‌ 
தங்களின்‌ பள்ளிகளின்‌ சார்பாக நூல்களைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டார்கள்‌. 


221 


தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியை திருமிகு 
தாமரைச்செல்வி அவர்கள்‌ முனைவர்‌ தேமொழி 
அவர்களின்‌ “வரலாற்றில்‌ பொய்கள்‌ ” என்ற நூலினை 
அறிமுகம்‌ செய்து பேசினார்கள்‌. இறுதியாக, திருமிகு 
செல்வம்‌ ராமசாமி அவர்கள்‌ நன்றியுரை கூற விழா 
இனிதே நிறைவு பெற்றது. 


நிகழ்ச்சியில்‌ தமிழ்‌ இயக்கத்‌ தலைவர்‌ மற்றும்‌ 
பொருளாளர்‌ அவர்கள்‌ கலந்து கொண்டு 
சிற்றுரையாற்றி நிகழ்ச்சியைச்‌ சிறப்பித்தார்கள்‌. 
திருமிகு கணேஷ்‌ பாண்டி அவர்கள்‌ நமது தமிழ்‌ மரபு 
அறக்கட்டளையின்‌ அடுத்த நிகழ்வினை அவருடைய 
மையத்தில்‌ நடத்துமாறு கூறியது மிகுந்த ம௫இழ்ச்சு 
அளித்தது அவருக்கு நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. 


தின காற்று 


09.06.202. 
1] கோ.புதூர்‌ அல்‌ அமீன்‌ மேல்நிலைப்‌ பள்‌, 
6 அறிமுக விழா மற்றும்‌ ந 
கொடை த வழ 


துரையே, த்‌ அ்பான்கவன்கிலைடய 
வாவல்‌ | 


தினார்‌ 


விக்‌ ர சிறப்பினைச்‌ செய்த 
அனைத்துத்‌ தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 
உறுப்பினர்களுக்கும்‌ எனது மனமார்ந்த 
நன்றியினைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 
இணைந்து பயணிப்போம்‌ நன்றி. 


திருமிகு சுலைகா பானு 
தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 
மதுரைக்‌ இளை பொறுப்பாளர்‌ 


222 


கல்விக்‌ கொடை கள்‌ 


சுவிட்சர்லாந்து, பாசல்‌ நகர தேசிய நூலகத்திற்குத்‌ 
தமிழ்‌ நூல்கள்‌ நன்கொடை 


சந்திப்போம்‌ & உரையாடூ£வாம்‌ 
Meet & Greet 


Date & Time: 30" May, 2024 (Thursday) 6:30 PM -7:30 PM 
Venue: Chennai Kings restaurant, Basel, Switzerland 
(Contact: Josephine Ramya, +41 76 472 37 79) 


Mri Gawthama 53 sannah 
Chief Cordinatot, yaibhim Fo ‘oundation 


resident, THF; 
பாசல்‌ நகர நூலகத்துக்கு நூல்கள்‌ வழங்குதல்‌ 


» Venue: GG St. Johann பப 
ie | 1, 4056 Basel % 


சுவிட்சர்லாந்து, பாசல்‌ நகர தேசிய நூலகத்திற்குத்‌ 
தமிழ்‌ நூல்கள்‌ நன்கொடை 


சுவிட்சர்லாந்து, பாசல்‌ நகர தேசிய நூலகத்திற்குத்‌ 
தமிழ்‌ நூல்களை நன்கொடை வழங்கல்‌, மற்றும்‌ 
பாசல்‌ நகரில்‌ சந்திப்புக்கூட்டம்‌, ஒரு 
கலந்துரையாடல்‌. 


பாசல்‌ நகர நூலகத்துக்கு நூல்கள்‌ வழங்குதல்‌. .. 
சுவிட்சர்லாந்து, பாசல்‌ - மே 30, 2024 - 
வியாழக்கிழமை மாலை 5:00 மணி 

GGG Stadtbibliothek St. Johann JUKIBU 

Lothringerplatz 1, 4056 Basel, Switzerland 


223 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை பதிப்பக நூல்கள்‌ 


224 


தமிழ்‌ மரபு அறகீகட்டளை பதிப்பக நூல்கள்‌ 


தலைப்பு ஆசிரியர்‌ 

1 திருவள்ளுவர்‌ யார? கெளதம சன்னா ரூ. 200 
2 நாகர்‌ நிலச்சுவடுகள்‌ - இலங்கையில்‌ சில நாட்கள்‌ மலர்விழி பாஸ்கரன்‌ ரூ. 100 
3 அறியப்பட வேண்டிய தமிழகம்‌ க. சுபாஷிணி ரூ.80 

4 கீழக்கரை வரலாறு எஸ்‌. மஹ்மூது நெய்னா ரூ. 300 
5 கொங்குநாட்டுக்‌ கல்வெட்டுகள்‌ துரை சுந்தரம்‌ ரூ. 160 
6 கொங்கு நாட்டுத்‌ தொல்லியல்‌ சின்னங்கள்‌ துரை சுந்தரம்‌ ரூ. 140 
7 தொல்லியல்‌ நோக்கில்‌ தமிழ்நாட்டுக்‌ கடவுளரும்‌ வழிபாட்டு மரபுகளும்‌ கோ. சசிகலா ரூ. 180 
8 வரலாற்றில்‌ பொய்கள்‌ தேமொழி ரூ. 100 
9 கல்வெட்டில்‌ தேவதாசி எஸ்‌. சாந்தினிபீ ரூ. 150 
10 விளையாடிய தமிழ்ச்சமூகம்‌ ஆ. பாப்பா ரூ. 300 
11 ராஜராஜனின்‌ கொடை க. சுபாஷிணி ரூ. 180 
12 கணிதவியல்‌ - பொதுக்‌ கட்டுரைகள்‌ ய. பாண்டியராஜா ரூ. 180 
13 இலக்கிய மீளாய்வு தேமொழி ரூ. 150 
14 வரலாற்று ஆய்வில்‌ களப்பணிகள்‌ க. சுபாஷிணி ரூ. 120 
15 தமிழகத்தில்‌ பெளத்தம்‌ தேமொழி ரூ. 120 
16 நிலவியல்‌ நோக்கில்‌ கங்கைகொண்ட சோழபுரம்‌ வரலாறு ஜெ.ஆர்‌.சிவராமகிருஷ்ணன்‌ ரூ. 300 
17 இராஜேந்திர சோழனின்‌ ஓட்ர நாடு வெற்றி ஜெ.ஆர்‌.சவராமகிருஷ்ணன்‌ ரூ. 90 

18 நீலக்கடல்‌ முழுவதும்‌ கப்பல்‌ விடுவோம்‌ நரசய்யா ரூ. 150 
19 பொருள்முதல்வாதப்‌ பார்வையில்‌ ஆதிசங்கரரின்‌ அத்வைதம்‌ ௮. கா. ஈஸ்வரன்‌ ரூ. 180 
20 பத்துப்பாட்டில்‌ சொல்லோவியங்கள்‌ (தொகுதி 1) ப. பாண்டியராஜா ரூ. 250 
21 பத்துப்பாட்டில்‌ சொல்லோவியங்கள்‌ ( தொகுதி 2) ய. பாண்டியராஜா ரூ. 250 
22 நக்கீரர்‌ நடைப்பயணம்‌ (நெடுநல்வாடை) ப. பாண்டியராஜா ரூ. 180 
23 தமிழர்‌ புலப்பெயர்வு ௧. சுபாஷிணி ரூ. 500 
24 கொரியாவில்‌ தமிழ்ச்‌ சுவடுகள்‌ நா. கண்ணன்‌ ரூ. 220 
25 தமிழக நிலப்பரப்பில்‌ பாதை மாறிய ஆறுகள்‌ ௪. சங்கநெஞ்சம்‌ ரூ. 120 
26 தமிழக நிலப்பரப்பில்‌ பின்வாங்கிய கடல்களும்‌ கடல்கொண்ட நிலங்களும்‌ ௪. சங்கநெஞ்சம்‌ ரூ. 140 
27 வரலாற்று நிலவியல்‌ நோக்கில்‌ சதம்பரம்‌ நகரும்‌ நகர்ப்புறமும்‌ ஜெ.ஆர்‌. சிவராமகிருஷ்ணன்‌ ரூ. 300 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளையின்‌ பதிப்பக நூல்களை 
சென்னையில்‌. டிஸ்கவரி புக்‌ பேலஸ்‌; ஆழி 
பதிப்பகம்‌; எமரால்ட்‌ பதிப்பகம்‌ ஆகிய இடங்களில்‌ 
நேரில்‌ வாங்கலாம்‌ 


நூல்களை இணையம்‌ வழியாக கீழ்க்காணும்‌ 
தளங்களில்‌ பெறலாம்‌: 
https://www.commontfolks.in/books/tamil-heritage-foundation 


https://wisdomkart.in/books-publication/tamil-heritage- 
foundation/ 


225 


தமிழ்‌ மரபு அறக்கட்டளை 
Tamil Heritage Foundation 


THF 


தமிழர்‌ வரலாற்றுக்கு ஒர்‌ அரண்‌ 


Electronic Preservation of Tamil Heritage Materials 
e-BOOK Series 


an international NGO initiative to digitize 
old Tamil Books and Palm Leaf Manuscripts 
visit: http://wwwtamilheritage.org/ 


தமிழ்‌ ஓலைச்சுவடிகள்‌, நூல்‌ பாதுகாப்பு 


பாதுகாப்பற்ற நிலையில்‌, மறுபதிப்பு காணாத பழைய நூல்கள்‌, 
ஓலைச்சுவடிகள்‌ போன்ற தமிழ்‌ முதுசொம்களை மின்பதிப்பாக்கி 
தமிழ்‌ வளத்தை நிரந்தரமாக்கும்‌ ஒரு சர்வதேச தன்னார்வ முயற்சி 
மேலும்‌ அறிய: http://www.tamilheritage.org/ 


முதுசொம்‌ முத்திரை 
தமிழ்ப்பாதுகாப்பின்‌ அக்கறை 


226 


னை வை 


கொங்குநாட்டுக்‌ 
கல்வெட்டுகள்‌ 


மூனின்‌ 
நாற 


சவ்‌ பத்தனை. 
பத்துப்பாட்டில்‌ 
சொல்லோகியங்கள்‌ 


தமிழக நிலப்பரப்பில்‌ 


பாதை மாறிய 
ஆறுகள்‌ 


சப்பல்‌ 
விடுவோம்‌ 


தமிழக நிலப்பரப்பில்‌ 
பின்வாங்கிய 
கடல்களும்‌ 


opasng fasion (படிமம்‌. 
சிதம்பரம்‌ 
நகும்‌ நகரபபுறழும்‌ 


'கமிழர்‌ 
புலப்பெயர்வு 


THFi 


